





மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


உ 
சிவமயம்‌ 


மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ 
அதன்‌ சடங்குகளும்‌ 


மரணம்‌ 
ஆக்மாவின்‌ பயணமும்‌ 


அதன்‌ சடங்குகளும்‌ 
சாந்திப்பிரியா 
பான்‌ 








https://santhipriya.com/2015/01/ மTணம்‌-ஆ த்மாவின்‌-பயணமமும்‌-13.்ஈ। 




















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


நீண்ட நாட்களாகவே எனக்கு மரணம்‌ அடைந்தவர்கள்‌ விட்டில்‌ பதிமூன்றாம்‌ 
நாளன்று கிரேக்கியம்‌ அல்லது சுபஸ்வீகாரம்‌ எனப்படும்‌ புனித சடங்கின்‌ 
மாலையில்‌ கூறப்படும்‌ ஆத்மாவின்‌ பயணக்‌ கதை' குறித்து எழுத வேண்டும்‌ என்ற 
ஆவல்‌ இருந்தது. நான்‌ பல இடங்களில்‌ அந்தக்‌ கதைகளைக்‌ கேட்டூ இருந்தாலும்‌ 
அவற்றைக்‌ கூறும்‌ பண்டிதர்கள்‌, இடை இடையே ஆன்மீக்‌ கதையை விட்டூ சற்றே 
விலகி உலக நடப்புகளைக்‌ சேர்த்துக்‌ கூறி எதை அவசியம்‌ கூற வேண்டுமோ 
அதை கூறாமல்‌ கதையில்‌ இருந்து விலகிச்‌ செல்கிறார்கள்‌ என்பதை நேரிடையாக 
கண்டிருக்கிறேன்‌. 


சுபஸ்வீகாரம்‌ எனப்படும்‌ பதிமூன்றாம்‌ நாளன்று கதை எதற்காக 
கூறப்படுகின்றன என்றால்‌, இறந்து விட்டவர்கள்‌ குடும்பத்தினர்‌ மரணம்‌ அடைந்து 
விட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தங்கு தடை இன்றி செய்ய 
வேண்டும்‌, சடங்குகளின்‌ தாத்பர்யம்‌ என்ன, அதனால்‌ அந்த ஆத்மாவிற்கு என்ன 
பலன்‌ கிடைக்கும்‌ என்பவற்றை எடுத்துரைக்கும்‌ கதை போன்ற நீதி போதனை 
ஆகும்‌. மேலும்‌ மரணம்‌  அடைந்தவர்களில்‌ விட்டில்‌ உள்ள இளம்‌ 
தலைமுறையினருக்கு, மரணம்‌ அடைந்தவர்களின்‌ நிலை ஆன்மீகத்தில்‌ எப்படி 
கூறப்பட்டு உள்ளது என்பதை எடுத்துக்‌ காட்டவும்‌, பண்டைய காலம்‌ முதல்‌ 
செய்யப்பட்டு வரும்‌ சடங்கு முறைகளில்‌ எத்தனை ஆழமான அர்த்தம்‌ 
இருந்துள்ளது என்பதை விளக்கவும்‌ கூறப்பட்டு வந்துள்ள நீதி போதனை கதைகள்‌ 
ஆகும்‌. 


சுபஸ்வீகாரம்‌ எனப்படும்‌ பதிமூன்றாம்‌ நாளன்று கூறப்படும்‌ உண்மையான 
கதை கருட புராணத்தில்‌ உள்ளது. ஆனால்‌ கருட புராணத்தில்‌ கூறப்பட்டு உள்ள 
பல விஷயங்கள்‌ பொதுஜன மக்களுக்கு புரிவதில்லை, அவை விளக்கப்படவில்லை 
என்பதினால்‌ அவற்றின்‌ அர்த்தங்களை ஆங்காங்கே எடுத்து உரைக்க வேண்டியது 
பண்டிதரின்‌ கடமை ஆகும்‌. உடலை விட்டு வெளியேறும்‌ ஆத்மா எப்படி பயணித்து 
இறுதியாக யமபுரியை அடைந்து அடுத்த ஜென்மத்தை எடுக்கும்‌ நிலைக்கு செல்லும்‌ 
என்பன நமது சாஸ்திரங்களிலும்‌ புராணங்களிலும்‌ அழகாக கூறப்பட்டு உள்ளன. 
ஆகவே ஆத்மாவின்‌ அமைதியான பயணத்துக்கு நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌, 
இறந்தவர்களின்‌ வீட்டில்‌ செய்யும்‌ சடங்குகள்‌ என்ன, அந்த இறப்பை நாம்‌ எப்படி 
அனுஷ்டிக்க வேண்டும்‌ என்பதை சுருக்கமாக அதே நேரத்தில்‌ அனைவரும்‌ அறிந்து 
கொள்ளும்‌ விதத்தில்‌ ஒரு பாடம்‌ போல எடுத்துச்‌ சொல்ல வேண்டும்‌ என்பது 
தாத்பர்யம்‌. சமீப காலத்தில்‌ ஒருமுறை அப்படிப்பட்ட சடங்குகள்‌ நடைபெற்ற ஒரு 
இடத்தில்‌ கதையைக்‌ கேட்டேன்‌. மனதிற்கு ஏற்புடையதாக இல்லை. 
இறந்தவருக்கு பதிமூன்று நாட்கள்‌ செய்யப்படும்‌ சடங்குகளை எப்படி, எதற்காக 
செய்ய வேண்டும்‌ போன்றவற்றை விவரமாக கூறாமல்‌ இருந்ததை கவனித்தேன்‌. 


ஆகவே அப்படிக்‌ கூறப்பட்ட கதைகள்‌, மற்றும்‌ மயானத்திலும்‌, சடங்குகள்‌ 
செய்யப்படும்‌ இடங்களிலும்‌ இருந்த சில பண்டிதர்களிடம்‌ பேசிக்‌ கொண்டு 
அவர்கள்‌ மூலம்‌ தெரிந்து கொண்ட விஷயங்கள்‌ போன்றவற்றை குறித்து சுமார்‌ 
பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர்‌ எழுதப்பட்டு இருந்த புத்தகம்‌ 
போன்றவற்றில்‌ காணப்பட்ட விஷயங்களையும்‌ தொகுத்து இந்த கட்டுரையை 


2 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


எழுதுகிறேன்‌. இந்தக்‌ கட்டுரையை படிப்பதின்‌ மூலம்‌ மரணம்‌ அடைந்தவர்களின்‌ 
ஆத்மா பயணிக்கும்‌ விதம்‌, சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ள, சடங்குகளின்‌ 
அர்த்தம்‌, அவற்றின்‌ அடிப்படைக்‌ காரணம்‌ என்பவற்றை ஓரளவு புரிந்து கொள்ள 
முடியும்‌ என நினைக்கின்றேன்‌. புலம்‌ பெயர்ந்து பிற நாடுகளில்‌ வாழும்‌ 
இந்துக்களாகிய பலர்‌, ஒருவர்‌ இறந்த பின்‌ செய்யும்‌ கிரியைகள்‌ பற்றி அறிந்திருக்க 
வேண்டும்‌, முக்கியமாக இளம்‌ சந்ததியினர்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காக இது பற்றிய விபரங்களை என்‌ அறிவுக்கு உகந்த வகையில்‌ விளக்க 
முற்பட்டு இருக்கிறேன்‌. இது வேத புத்தகம்‌ போல எழுதப்பட்டு உள்ள கட்டுரை 
அல்ல. நாம்‌ ஆத்மாவின்‌ பயணக்‌ கதை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காக எழுதப்பட்ட பொது நலக்‌ கட்டுரை ஆகும்‌. 


1) உருவமற்ற, கண்களுக்கு தெரியாமல்‌ ஒருவரது உடலுக்குள்‌ உள்ள 
ஆன்மாவை ஜீவாத்மா அல்லது ஷூஷ்ம சரீரம்‌ என்றும்‌, அது புகுந்துள்ள உடலை 
ஸ்தூல சரீரம்‌ என்றும்‌ ஆன்மீகத்தில்‌ கூறுவார்கள்‌. எப்போது அந்த ஷூஷ்ம சரீரம்‌ 
அது குடி இருந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறிச்‌ செல்கின்றதோ அந்த 
நிலையையே மரணம்‌ என்கின்றோம்‌. 


2) எந்த ஒரு ஆத்மாவுக்கும்‌ அழிவில்லை. பல்வேறு பிறவிகளில்‌, பல்வேறு 
ரூபங்களில்‌, பல்வேறு உடல்களில்‌ வாழ்ந்திருந்த ஆத்மாவிற்கு நிர்ணயிக்கப்பட்டு 
இருந்த மொத்த கால அளவும்‌ முடிந்தவுடன்‌, அது மீண்டும்‌ தன்னை 
வெளிப்படுத்திய இறைவனிடமே சென்று, அவனுடன்‌ கலந்து, மறைந்து, 
இன்னொரு பிறவியின்‌ ஆத்மாவாக வெளி வருகிறது என்பதே உயிரின்‌ தத்துவம்‌ 
ஆகும்‌. எனவே ஒவ்வொரு ஜீவாத்மாவும்‌ பரபிரம்மன்‌ எனும்‌ இறைவனிடத்தில்‌ 
இருந்து வெளிப்பட்ட பிரும்மா மூலம்‌ வெளியான தெய்வீக சக்திக்‌ கதிர்கள்‌ ஆகும்‌. 
அதனால்தான்‌ ஆன்மீக ஞானிகள்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ கடவுளின்‌ அவதாரங்கள்‌ 
அல்லது பிரதிநிதிகளே என்பார்கள்‌. இவ்வாறே கிருஷ்ண பகவான்‌ அர்ஜுனனுக்கு 
உபதேசம்‌ செய்துள்ளார்‌ என்பதை மஹாபாரதத்தில்‌ காணலாம்‌. உண்மையில்‌ 
ஜீவாத்மா பரபிரம்ம நாடகத்தின்‌ ஒரு கதாபாத்திரமேயாகும்‌ என்பதே ஆன்மீக 
கருத்தாகும்‌. 


3) சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டிருப்பதை கூர்ந்து பார்த்தால்‌ ஒரு ஜீவன்‌ அது 
தங்கி இருந்த சரீரத்தை விட்டூ வெளியேறி விட்டாலும்‌, அதன்‌ அங்கங்களில்‌ உள்ள 
தெய்வாம்சம்‌ கொண்ட தேவகணங்களின்‌ ஜீவன்‌ - கண்ணில்‌ ஸூர்யன்‌, வாயில்‌ 
அக்னி, கையில்‌ இந்திரன்‌: என்பன அனைத்தும்‌ உடனே அதனதன்‌ மூல 
ஸ்தானத்துக்குப்‌ போய்‌ விடுவதில்லை. இந்த மூவரைத்‌ தவிர பல பாகங்களிலும்‌ 
பல்வேறு தெய்வ கணங்கள்‌ குடி உள்ளன என்பதினால்தான்‌ ஒருவருடைய 
தேகத்தை மந்திரங்களை ஓதி, நெய்‌ ஊற்றி, அக்னி குண்டத்தில்‌ போடுவதை போல 
சிதையில்‌ வைத்து அந்த தேகத்தில்‌ உள்ள தேவ கணங்களை யாகத்‌ தீயின்‌ வழியே 
மேலுலகிற்கு திருப்பி அனுப்பி வைக்கின்றோம்‌. ஜீவாத்மா என்பது பதினைந்து 
தெய்வீக கலைகளை துணிநூல்‌ அடக்கிக்‌ கொண்டு ஒரு உடலுக்குள்‌ உள்ளது. 
ஆகவே வேற்று உடம்பும்‌ கூட அந்தக்‌ கலையின்‌ ஒரு அங்கமே என்றும்‌, எனவே 
உயிர்‌ போன பின்னும்‌ ஒரு கலை உள்ள அந்த உடலை இறைவனுக்கு அர்ப்பணிக்க 


ES 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





வேண்டும்‌ என்பதற்காகவே பிரேத ஸம்ஸ்காரம்‌ என்பதை செய்கின்றார்கள்‌. 
இதனால்தான்‌ சாஸ்திரங்களில்‌ தஹனம்‌ செய்வதை “அந்த்யேஷ்டி அதாவது 
இறுதியான வேள்வி என்றே மிக உயர்வாகவே சொல்லப்பட்டு உள்ளது. ஒரு 
பிரேதம்‌ சிதையில்‌ வைத்து எரிக்கப்படும்‌ நிலை அக்னி ஹோமத்தில்‌ இறைவனுக்கு 
சமர்ப்பிக்கப்படும்‌ நைவேத்தியப்‌ பொருட்களின்‌ நிலை ஆகும்‌. பித்ரு கர்மாவில்‌ 
செய்யப்படும்‌ கர்மாக்கள்‌ மூலம்தான்‌ அவற்றை மெல்ல மெல்ல அதனதன்‌ 
ஸ்தானத்துக்கு அனுப்பி வைக்கிறோம்‌ என்பது அந்த பன்னிரண்டு நாட்கள்‌ 
செய்யப்படும்‌ கர்மாக்களில்‌ உச்சாடனை செய்யப்படும்‌ மந்திரங்கள்‌ மூலம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌ என்பதாக பண்டிதர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. 


4) மரணம்‌ அடைந்தவருக்கு முதல்‌ பன்னிரண்டு நாட்கள்‌ செய்யப்படும்‌ 
கர்மாக்கள்‌ பித்ரு கர்மா எனப்படும்‌. ஆனால்‌ பதிமூன்றாம்‌ நாளன்று நடைபெறும்‌ 
சுபஸ்சவீகாரம்‌ எனும்‌ சடங்கிற்கு பின்னர்‌ ஒவ்வொரு வருடமும்‌ அதே தேதியில்‌ 
செய்யப்படும்‌ சடங்கிற்கு சிரார்த்தம்‌ அல்லது திவசம்‌ என்பது பெயர்‌. பித்ரு கர்மா 
என்பது மரணம்‌ அடைந்தவருடைய ஜீவாத்மாவுக்கு பித்ரு எனும்‌ அந்தஸ்தை தரும்‌ 
சடங்காகும்‌. அதை போலத்தான்‌ சிரார்த்தம்‌ என்பது அதே பித்ருக்களுக்கு மன 
மகிழ்ச்சியை தரும்‌ சடங்காகும்‌. 


5) ஜீவாத்மா என்கிற உருவமற்ற ஜீவன்‌ மன எண்ணங்கள்‌, நினைவுகள்‌, 
சொல்‌ இயக்கம்‌, பல்வேறு உணர்வுகள்‌ போன்றவை உள்ளடங்கிய பதினாறு 
தெய்வீக ஆற்றல்களை கொண்டது. அவற்றில்‌ பதினைந்து ஆற்றல்கள்‌ உயிராக 
உள்ளவை என்றும்‌, பதினாறாவது தெய்வாம்சம்‌ உடல்‌ எனும்‌ ஜடமாகும்‌ 
என்பதாகவும்‌ கூறுவார்கள்‌. எனவே ஜீவன்‌ வெளியேறிய பின்னர்‌ ஜடமாக ஆகி 
விட்ட தெய்வாம்சம்‌ மிக்க அந்த உடலை ஈஸ்வரார்ப்பணமாக்கவே பிரேத 
ஸம்ஸ்காரம்‌ எனும்‌ சடங்கை செய்கின்றார்கள்‌ என்பதும்‌ மஹா பண்டிதர்கள்‌ 
மற்றும்‌ ஞானிகளின்‌ கூற்று ஆகும்‌. 


6) மரணம்‌ அடையும்‌ ஸூஷ்ம சரீரமான ஜீவாத்மாவானது (ஆத்மா) 
பிரம்மனால்‌ படைக்கப்பட்டுள்ள வஸுக்கள்‌, ஏகாதச ருத்திரர்கள்‌ மற்றும்‌ ஆதித்யர்‌ 
என்கின்ற  துவாதசாதித்யர்‌ போன்றவர்களின்‌ பாதுகாப்பில்‌ இருந்தவாறு, 
பதினொராம்‌ நாள்‌ தனக்கு சடங்குகளை செய்யும்‌ கர்தாவினால்‌ 
கொடுக்கப்பட்டவற்றை உண்டு, கிரியைகள்‌ நடைபெற்று முடிந்த பின்னர்‌, 
பன்னிரண்டாம்‌ நாளில்‌ வரும்‌ யமதூதர்களினால்‌ யமலோகத்தில்‌ இருக்கும்‌ 
யமதர்மராஜனிடம்‌ அழைத்துச்‌ செல்லப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி 
பித்ருக்கள்‌ தேவலோகத்தில்‌ உள்ளார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொரு வம்சாவளியாக 
பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு உள்ளார்‌. நம்முடைய பித்ருக்களின்‌ ஆறு வம்சத்தினர்‌ 
தேவலோகத்தில்‌ உள்ளார்கள்‌. ஒவ்வொரு கட்டத்திலும்‌ மரணம்‌ அடைந்த ஏழாவது 
வம்சத்தினர்‌ தேவலோகத்துக்கு சென்றடையும்‌ போது, பூமியில்‌ எப்படி பிறப்பும்‌ 
இறப்பும்‌ நிகழ்கின்றது அப்படியே ஆறு வம்சத்தினரில்‌ முதலில்‌ உள்ள மூன்று 
வம்சத்தினர்‌ புதிய பிறப்புக்களை எடுத்து சென்றுவிட நான்காவது, ஐந்தாவது 
மற்றும்‌ ஆறாவது வம்சத்தினர்‌ முதல்‌ மூன்று நிலைகளை அடைய அடுத்தடுத்து 
வரும்‌ வம்சத்தை சேர்ந்த ஜீவாத்மாக்கள்‌ அடுத்தடுத்த நிலைகளை பெறுவார்கள்‌. 


EZ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


இந்த நிலை சுழன்று கொண்டே இருக்கும்‌ சக்கரத்தைப்‌ போன்றது என்பதினால்‌ எந்த 
நிலையிலும்‌ ஆறு வம்சத்தை சேர்ந்த பித்ருக்கள்‌ தேவலோகத்தில்‌ இருந்து 
கொண்டே இருப்பார்கள்‌ என்பதாக கூறப்படுகின்றது. ஆக தேவலோகத்தில்‌ உள்ள 
பித்ருக்கள்‌ அங்கு தங்கி உள்ள காலம்‌ நிலையானது அல்ல என்பது புரிகின்றது. 


7) பூலோகத்திற்கும்‌ யமலோகத்திற்கும்‌ இடையே சுமார்‌ 86,000 காத தூரம்‌ 
இருப்பதாகவும்‌ அப்பாதையை கடந்து செல்வதற்கு ஆன்மாக்களுக்கு ஒரு வருடம்‌ 
வரை ஆகும்‌ என்று கருட புராணத்தில்‌ கூறப்பட்டு உள்ளது. மரணமடைந்து ஒரு 
வருடத்திற்குப்‌ பின்னரே ஜீவாத்மாவானது (ஆத்மா) எமபுரிக்குள்‌ நுழைய முடியும்‌. 
எமதர்மன்‌ முன்னால்‌ நியாய விசாரணைக்கு நிறுத்தப்படும்‌ ஜீவாத்மாவின்‌ 
முன்னிலையில்‌ 12 எம சேவ கணங்கள்‌ இறந்த ஆத்மா செய்த பாவ புண்ணிய 
கணக்குகளைப்‌ பார்ப்பார்கள்‌. அதன்‌ பின்னரே எமதர்மனால்‌ விசாரிக்கப்பட்டு 
தண்டனை பெறுவார்கள்‌ என்றும்‌ கருட புராணத்தில்‌ கூறப்பட்டு உள்ளது. 


8) பூவுலக வாழ்க்கைக்கு எப்படி பூதேவி, இந்திரன்‌, அக்னி, வாயு மற்றும்‌ 
வருணன்‌ போன்றவர்கள்‌ முக்கியமோ அப்படித்தான்‌ மரணம்‌ அடைந்து 
விட்டவர்களின்‌ ஆத்மாக்களையும்‌ காப்பாற்ற பிரும்மனால்‌ படைக்கப்பட்ட எட்டு 
வஸுக்கள்‌, 11 ஏகாதச ருத்திரர்கள்‌ மற்றும்‌ ஆதித்யர்‌ என்கின்ற துவாதசாதித்யர்‌ 
போன்றவர்கள்‌ முக்கியமானவர்களாக உள்ளார்கள்‌. முதல்‌ மூன்று நிலைகளில்‌ 
உள்ள வம்ச பித்ருக்கள்‌ அடுத்த ஜென்மத்தை எடுக்கும்‌ முன்னர்‌ வஸுக்களாக, 
ருத்ரர்களாக மற்றும்‌ ஆதித்யர்களாக தெய்வீக அம்சத்தை பெற்று பிரும்மாவினால்‌ 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. 


இந்த உலகில்‌ பல கோடி ருத்திரர்கள்‌ உள்ளதாகவும்‌ அதில்‌ இந்த 11 ஏகாதச 
ருத்ரர்களே முக்கியமானவர்கள்‌ என்று கூறப்படுகின்றது. ருத்ரர்கள்‌ பயங்கர முகத்‌ 
தோற்றம்‌ உடையவர்கள்‌. அவர்கள்‌ கண்களுக்கு தெரியாமல்‌ பிரேதமாகவும்‌, 
பிசாசாகவும்‌ மற்றும்‌ பூதமாகவும்‌ விண்வெளியில்‌ அலைந்து திரியும்‌ சில 
ஜீவன்களின்‌ தீய ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி வைக்கும்‌ அதிபதிகள்‌ ஆவர்‌. 
ருத்திரர்களுக்கு உருவம்‌ இல்லை என்பதாகவும்‌, அவர்கள்‌ பதினொரு லிங்க 
உருவில்தான்‌ பூஜிக்கப்படுகின்றார்கள்‌ என்று கூறப்பட்டாலும்‌ காஞ்சி கைலாசநாதர்‌ 
கோவிலில்‌ ஏகாதச ருத்ரர்களின்‌ சிற்பங்கள்‌ காணப்படுகின்றன என்பதாகவும்‌ 
கூறுகின்றார்கள்‌. 


ருத்ரர்கள்‌ படைக்கப்பட்டதில்‌ புராணங்களில்‌ இரு கதைகள்‌ உள்ளன. ஒன்று 
அவர்களை சிவபெருமான்‌ படைத்ததாகவும்‌, இன்னொரு கதை பிரம்மன்‌ 
படைத்ததாகவும்‌ உள்ளது. முதலில்‌ தான்‌ படைத்த நான்கு சனத்‌ குமாரர்களும்‌ 
ஞான மார்கத்தில்‌ சென்று விட்டதினால்‌ தன்‌ சார்ப்பில்‌ சிருஷ்டியில்‌ ஜீவன்களை 
படைக்க பகவான்‌ பிரம்மாவே பதினோரு ருத்ரர்களை படைத்தாராம்‌. சிவபெருமான்‌ 
மூலம்‌ அவதரித்த ருத்ரன்‌ வேறு, இந்த ருத்ரர்கள்‌ வேறு ஆகும்‌. அந்த ருத்ரர்கள்தான்‌ 
உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவை அகண்ட வெளியில்‌ சுற்றித்‌ திரியும்‌ 
பேய்‌, பிசாசு மற்றும்‌ பூதகணங்கள்‌ எந்தவித தொல்லைகளும்‌ தரக்கூடாது 
என்பதற்காக பிரம்மாவினால்‌ நியமிக்கப்பட்டவர்கள்‌. ஏகாதச ருத்ரர்களின்‌ பெயர்கள்‌ 


5 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





மச்ச புராணம்‌, அக்னிபுராணம்‌, பத்மபுராணம்‌, ஜோதிட சாத்திரம்‌, ரத்ரபுராணம்‌ எனப்‌ 
பலவற்றிலும்‌ வேறுபட்டு இருக்கின்றன. மானிடர்கள்‌ பிரம்மாவினால்‌ 
படைக்கப்பட்டவர்கள்‌ என்பதினால்‌ அவர்களின்‌ உள்ளே உள்ள ஆத்மாக்கள்‌ அவர்‌ 
கட்டுப்பாட்டில்தான்‌ உள்ளன. ஆகவே அந்த ஆத்மாக்களையும்‌ மறு பிறவி 
எடுக்கும்வரை காப்பாற்ற வேண்டியது பிரம்மனின்‌ கடமை. 


அஷ்ட வஸுக்கள்‌ யார்‌? அஷ்ட வஸுக்கள்‌ என்பவர்கள்‌ மனுவின்‌ 
மைந்தனான பிரஜாபதியின்‌ எட்டு மகன்கள்‌ என்கின்றார்கள்‌. புராணங்களின்‌ 
கூற்றின்படி அஷ்ட வஸுக்கள்‌ எனப்படும்‌ தேவதைகள்‌ இந்திரனின்‌ காவல்‌ 
தெய்வங்கள்‌. வஸு எனும்‌ சொல்லுக்கு வெளி (6080௦) என்று பொருள்‌. இவர்கள்‌ 
குறிப்பிட்ட இயற்கை தன்மைகளை உள்ளடக்கியவர்கள்‌. அஷ்ட வஸூக்களில்‌ தரா 
எனும்‌ வஸு புவியையும்‌, அனலன்‌ எனும்‌ வள?” நெருப்பையும்‌, ஆப எனும்‌ 
வள? நீரையும்‌, அனிலன்‌ எனும்‌ வள?” காற்றையும்‌, துருவன்‌ எனும்‌ வஸு 
துருவ நட்சத்திரத்தையும்‌, சோமன்‌ எனும்‌ வஸு சந்திரனையும்‌, பிரபாசன்‌ எனும்‌ 
வள? கதிரவன்‌ எழும்‌ முன்‌ உள்ள விடியற்காலைப்‌ பொழுதையும்‌, பிரத்யூசன்‌ 
எனும்‌ வஸு ஒளியையும்‌ குறிப்பவர்கள்‌. அப்படிப்பட்ட புண்ணியமும்‌ சக்தியும்‌ 
கொண்ட அஷ்ட வஸுக்களின்‌ பாதுகாப்பில்தான்‌ இறந்தவர்களது ஆத்மாக்கள்‌ 
அவர்களுக்காக செய்யப்படும்‌ கர்மாக்கள்‌ முடியும்வரை தங்கி இருக்கும்‌ என்பது 
ஐதீகம்‌. அந்த வஸுக்களின்‌ கடமைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு துணையாக 
பல்லாயிரக்கணக்கான துணை வஸுக்கள்‌ நியமனம்‌ செய்யப்பட்டு உள்ளார்கள்‌. 
அவர்களில்‌ நமது வம்சத்தை சேர்ந்த பல பித்ருக்கள்‌ அடங்கி உள்ளார்கள்‌. 
அவர்களே ஒரு வம்சத்தை சேர்ந்த இறந்தவர்களின்‌ ஜீவாத்மாவை மூல 
வஸுக்களுக்கு அடையாளம்‌ காட்டுபவர்கள்‌. 


சூரியபகவான்‌ தேவர்களின்‌ தலைவராம்‌. அவர்‌ தனது ஒளிக்கிரணங்களில்‌ 
பன்னிரண்டு தன்மைகளைக்‌ கொண்ட ஆதித்யர்களை வைத்து உள்ளாராம்‌. அந்த 
பன்னிரண்டு தன்மைகளும்‌ கொண்ட ஆதித்யர்களே உயிர்‌ வாழத்‌ தேவையான 
தன்மைகள்‌. எனவேதான்‌ ஆத்மாக்கள்‌ கர்மம்‌ முடியும்வரை அந்த தன்மைகளின்‌ 
பாதுகாப்பில்‌ அழிவில்லாமல்‌ இருந்து கொண்டு இருப்பார்களாம்‌. ஆதித்யர்களை 
துவாதசாதித்யர்‌ (துவாத + ஆதித்யர்‌) என்ற பெயரிலும்‌ குறிப்பிடுகின்றார்கள்‌. அந்த 
ஆதித்யர்களின்‌ கடமைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு துணையாக 
பல்லாயிரக்கணக்கான துணை ஆதித்யர்கள்‌ நியமனம்‌ செய்யப்பட்டு உள்ளார்கள்‌. 
அவர்களில்‌ நமது வம்சத்தை சேர்ந்த பல பித்ருக்கள்‌ அடங்கி உள்ளார்கள்‌ 


மறைந்து விட்ட நம்‌ முன்னோர்களான பித்ருக்களே ஆதித்யர்கள்‌, ருத்ரர்கள்‌, 
வஸுக்கள்‌ ஆகிய மூன்று உருவில்‌ இருக்கிறார்கள்‌ என்பதினால்தான்‌ அவரவர்‌ 
குடும்பத்தை சேர்ந்த இறந்தவர்களது ஆத்மாவை, அவர்களுடைய கர்மம்‌ 
முடியும்வரை பித்ரு தேவதைகள்‌ எனப்படும்‌ ஆதித்யர்கள்‌, ருத்ரர்கள்‌, வஸுக்கள்‌ 
பாதுகாப்பாக வைத்து இருப்பார்கள்‌ என்பது ஜதீகம்‌. இறந்து போனவர்களுடைய 
ஆத்மா அவர்களது கர்மம்‌ முடிகிற வரை மட்டும்‌ அல்ல, யமலோகத்தில்‌ பாவ 
புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை அனுபவித்தப்‌ பின்னர்‌ பித்ரு லோகத்திற்கு 
திரும்பச்‌ சென்று பித்ருக்கள்‌ ஆகி அங்கேயே தங்குகிறார்கள்‌ என்பதினால்தான்‌ 


KZ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





நாம்‌ பித்ருக்களுக்கு சிராத்தம்‌ செய்கிறோம்‌. பித்ரு லோகம்‌ என்பது ஜீவாத்மா 
உடலை விட்டூ நீங்கிய பிறகு ஒரு வருடத்திற்குப்‌ பிறகு யமராஜரிடம்‌ சென்று 
அங்கு அவரால்‌ தரப்பட்ட தண்டனைகளை அனுபவித்தப்‌ பிறகு பித்ருலோகத்துக்கு 
அனுப்பப்படுவார்கள்‌. அப்படியாக அந்த ஜீவன்கள்‌ ஓய்வு எடுக்கும்‌ இடமே சூட்சும 
லோகம்‌ ஆகும்‌. இறந்த நம்‌ முன்னோர்‌ பித்ரு லோகத்திற்கு விரைவில்‌ செல்ல 
வேண்டும்‌ என்றால்‌ அதற்கு உதவிட நாம்‌ முறையாக சடங்குகளை செய்ய 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ அவர்களுக்கு பித்ருலோகத்தில்‌ இடம்‌ கிடைக்கும்‌. 
தவறினால்‌ அவர்களால்‌ தமது முன்னோர்களோடு போய்‌ சேர முடியாமல்‌ அலைந்து 
கொண்டிருப்பர்‌. நற்கதி கிடைக்காத அவர்கள்‌ மனம்‌ கலங்கினால்‌ நமக்கு 
நல்லதல்ல. பித்ரு லோகத்திற்கு பிறகு அவரவர்‌ செய்த பாவபுண்ணியங்களுக்கேற்ப 
சொர்கம்‌ அல்லது நரகம்‌ கிடைக்கும்‌. அதை போலவேதான்‌ இறந்தவருடைய 
குடும்பத்தில்‌ அவர்களுக்கு கர்மாக்களை செய்ய ஒருவரும்‌ இல்லை, அவர்கள்‌ 
அனாதை என்றால்‌ அந்த ஆத்மாக்கள்‌ யமலோகத்தில்‌ பாவ புண்ணியங்களுக்கு 
ஏற்ப தண்டனை அனுபவித்தப்‌ பின்னர்‌ யமதர்மரின்‌ எமகணங்களில்‌ ஒருவராகி 
விடுகிறார்களாம்‌. 


9) சாதாரணமாக நோயினால்‌ பீடிக்கப்பட்டோ, அல்லது வேறு காரணங்களி 
னாலோ படுத்த படுக்கையாகி, சுய நினைவற்று மெல்ல மெல்ல சுவாசம்‌ நிற்கும்‌ 
நிலையில்‌ வந்து விட்டவர்களையும்‌, மருத்துவர்கள்‌ கைவிட்டப்‌ பின்‌, இன்னும்‌ 
சில மணி நேரத்திலேயே மரணம்‌ அடைய உள்ள நிலையில்‌ உள்ளவரையும்‌ சுற்றி 
உள்ளவர்கள்‌ அவர்களுடைய மூச்சு நிற்கும்வரை விஷ்ணு சஹஸ்ரநாமம்‌, 
நாராயணீயம்‌ போன்றவற்றை பாராயணம்‌ செய்தபடி இருப்பார்கள்‌. சிலர்‌ ராம 
நாமத்தை ஜெபித்தபடியும்‌ இருப்பார்கள்‌. ஆனால்‌ அவற்றில்‌ முக்கியமான ஒரு 
காரியத்தை அந்தக்‌ குடும்பத்தில்‌ உள்ளவர்கள்‌ செய்ய வேண்டும்‌ என்பதாக 
சாஸ்திரங்கள்‌ கூறி உள்ளன. அதை பலரும்‌ அறிந்திருக்கவில்லை. 


10) அந்த காரியம்‌ என்ன என்றால்‌ மரணத்தை தழுவும்‌ நிலையில்‌ 
உள்ளவர்களின்‌ குடும்பத்தில்‌ மூத்த மகன்‌ இருந்தால்‌, முடிந்தவரை மரணம்‌ அடைய 
உள்ளவரின்‌ தலையை சற்று நேரம்‌ தன்‌ தொடையில்‌ வைத்துக்‌ கொண்டு வலது 
காதில்‌ பஞ்சாக்ஷர, அஷ்டாக்ஷரீ, மற்றும்‌ ராம ராமா, சிவாய நமஹ போன்ற 
மந்திரங்களை சற்று நேரம்‌ ஓதிக்‌ கொண்டு இருக்க வேண்டும்‌. இது 
சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ள விதிமுறை என்றாலும்‌ ஆனால்‌ தற்காலத்தில்‌ 
இதை கடை பிடிக்க முடியவில்லை என்பதினால்‌, இறந்தவரின்‌ தலையின்‌ அடியில்‌ 
தன்‌ கையை ஒரு நிமிட நேரம்‌ வைத்துக்‌ கொண்டு அவரது காதில்‌ இருமுறை ராம 
ராமா, சிவாய நமஹ போன்ற மந்திரங்களை கூறினால்‌ கூடப்‌ போதும்‌ என்பதாகவும்‌ 
கூறப்படுகின்றது. இது எதற்காக என்றால்‌ மரணிக்க உள்ளவருடைய ஜீவன்‌ தனக்கு 
கர்மா செய்ய உள்ளவன்‌ தன்னோடு துணை இருக்கின்றான்‌ என்ற எண்ணத்தை 
தன்னுள்‌ அழுத்தமாக வைத்துக்‌ கொண்டு அமைதியாக, துக்கம்‌ இன்றி பிராணனை 
விடும்‌ என்பதற்காக செய்யப்படுகின்றது. நமது கண்களுக்கு புலப்படாத வகையில்‌ 
மரணம்‌ அடைய உள்ளவரின்‌ எண்ண அலைகளை, கர்மாவை செய்ய உள்ளவன்‌ 
உள்ளுணர்வுடன்‌ உச்சரிக்கும்‌ மந்திர அலைகள்‌ சூழ்ந்து கொண்டு ஆறுதல்‌ தரும்‌ 


இதி 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





என்பது நமக்கு தெரியாது, புரியாது, ஆனால்‌, தியான நிலையில்‌ ஒருவர்‌ பெறும்‌ 
மன அமைதியைப்‌ போன்ற உண்மை நிலை ஆகும்‌. 


10.1) இப்படியாக மந்திரம்‌ ஓதுவதின்‌ மூலம்‌ உடம்பில்‌ உள்ள பிராணன்‌, 
அபானன்‌, உதானன்‌, வியானன்‌, மற்றும்‌ சமானன்‌ என்கின்ற ஐந்து வாயுக்களும்‌ 
ஒன்றாகி வெளியேறும்‌ என்பது ஐதீகம்‌. ஒவ்வொரு வாயுவும்‌ ஒவ்வொரு தேவ 
கணத்துடன்‌ சம்மந்தப்பட்டது என்றாலும்‌ இவற்றில்‌ பிராணன்‌ மற்றும்‌ அபானன்‌ 
என்பவையே முக்கியம்‌. பிராணனை சூரியன்‌ என்றும்‌ அபானனை சந்திரன்‌ என்றும்‌ 
கூறி உள்ளார்கள்‌. உலகில்‌ உள்ள அனைத்து அசைவுகளுக்குமே வாயுவே காரணம்‌ 
என்பதை போலவேதான்‌ ஒருவரது உடலுக்கு அத்தியாவசிய வாயுவான ஜந்து 
பிராணங்களில்தான்‌ ஜீவாத்மா சஞ்சரிக்கின்றது. அப்படி வாழும்‌ ஜீவாத்மா, 
வாயுக்களுடன்‌ வெளியேறும்போது மந்திர ஒலியை எழுப்புவது நல்லது என்பதாக 
கூறினார்கள்‌. மந்திரம்‌ ஓதத்‌ தெரியாதவர்கள்‌, அல்லது செய்ய முடியாதவர்கள்‌ 
தம்‌ விட்டில்‌ இவற்றை ஓதத்‌ தெரிந்தவர்‌ யாராவது இருந்தால்‌ அவர்கள்‌ மூலம்‌ 
அந்த மந்திரங்களை ஓதலாம்‌. சாதாரணமாக சமய தீட்சை பெற்ற ஒருவர்‌ மூலம்‌ 
வலது காதில்‌ பஞ்சாட்சர மந்திரம்‌ அல்லது சிவாய நமஹா எனும்‌ மந்திரத்தை 
ஓதுவார்கள்‌. அது தவறல்ல. ஆனால்‌ கர்மா செய்ய பாத்யதை உள்ள இளைய 
அல்லது மூத்த மகன்‌ அதை செய்வதின்‌ மூலம்‌ மரணம்‌ அடைய உள்ளவர்‌ மனம்‌ 
மேலும்‌ அமைதி அடையும்‌ என்பது நம்பிக்கை. 

(சி 


நக்ஸ்‌ 2 


113 ப்‌ ல 2? 








11) இன்னும்‌ சில குடும்பங்களில்‌ மரணம்‌ அடையும்‌ தருவாயில்‌ உள்ளவர்‌ 
களை சூழ்ந்து நின்று பஜனை பாடுவார்கள்‌. ஆன்மீக ஆற்றல்‌ மிக்கவர்கள்‌ வீட்டில்‌ 
உள்ள அனுபவம்‌ மிக்கவர்கள்‌ நாடி பிடித்து பார்த்து ஜீவன்‌ பிரியும்‌ நிலையை 
உணர்ந்தால்‌ யாரும்‌ அழக்‌ கூடாது, ஜீவன்‌ போகப்‌ போகுது, ராம ராம ராமா என்று 
கூறத்‌ துவங்குங்கள்‌ என்பார்‌. அடுத்த நொடியில்‌ மரணம்‌ அடையும்‌ தருவாயில்‌ 
உள்ளவர்‌ ஜீவன்‌ அமைதியாக பிரிந்து விடுவதைக்‌ காணலாம்‌. ஜீவன்‌ 
வெளியேறும்போது ஆசாபாசங்களினால்‌ தன்னை அது கட்டுப்படுத்திக்க கொண்டு 
விடக்‌ கூடாது, இறைவன்‌ நினைவோடுதான்‌ வெளியேற வேண்டும்‌ என்பதற்காகவே 
யாரும்‌ அழக்‌ கூடாது என்று கூறுவார்‌. இப்படி பல விதமான பழக்கங்கள்‌ பல 
பிரிவினரிடையே உள்ளன. இப்படி எல்லாம்‌ செய்ய வேண்டியதின்‌ அவசியம்‌ என்ன 
என்றால்‌ உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ அந்த ஆன்மா, தன்னோடு தன்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





குடும்பத்தினர்‌ இருக்கின்றார்கள்‌, தான்‌ இறந்தாலும்‌ தனது பசி தாகத்திற்கு அவர்கள்‌ 
கர்மாக்களை செய்வார்கள்‌ என்ற மன தைரியத்துடன்‌, இறைவனை பரிபூரணமாக 
சரண்‌ அடையும்‌ மன நிலையோடு, இறைவனையே எண்ணிக்‌ கொண்டு 
வெளியேறும்‌ என்ற ஜதீகமே. 


12) பஜனைகளை பாடும்‌ மன நிலையில்‌ இல்லாதவர்கள்‌ வீட்டில்‌ தொடர்ந்து 
சஹஸ்ரநாம பாராயணம்‌ அல்லது நாராயணீயம்‌, சுந்தரகாண்டம்‌, ராம ராமா, 
கோவிந்த நமஹா .. கோவிந்த நமஹா... போன்றவற்றை உச்சரித்துக்‌ கொண்டும்‌ 
உரக்கப்‌ படித்துக்‌ கொண்டு இருக்க வேண்டும்‌. இல்லை என்றால்‌ ஒலி நாடாவில்‌ 
போட்டு அதை அமைதியான சூழ்நிலையில்‌ ஒலி பரப்பினால்‌ அதுவும்‌ நல்லதற்கே 
என்றெல்லாம்‌ கூறப்படுகின்றது. இது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டதா என்ற 
தயக்கம்‌ தேவை இல்லை. முன்காலங்களில்‌ வாழ்ந்திருந்த மக்கள்‌ எளிய 
நிலையில்‌ தெய்வ பக்தி கொண்டு வாழ்ந்து வந்திருந்தார்கள்‌. அந்த காலத்தில்‌ 
சாமான்யர்கள்‌ பயன்பாட்டிற்கு உகந்த ஒலி நாடாக்கள்‌ மூலம்‌ இசைக்கும்‌ 
சாதனங்களும்‌ இருந்திடவில்லை என்பதினால்‌ உறவினர்கள்‌ வாய்‌ வழியே 
அவற்றை ஓதினார்கள்‌. ஆகவே தற்காலத்தில்‌ அப்படிப்பட்ட சாதனங்களை 
பயன்படுத்துவதில்‌ தவறு எதுவும்‌ இல்லை. மரணம்‌ அடையும்‌ தருவாயில்‌ 
உள்ளவர்கள்‌ அறையில்‌ பகவான்‌ நாமத்தை பரப்பிடும்‌ சழ்நிலையே முக்கியம்‌ 
ஆகும்‌. இறக்கும்‌ தருவாயில்‌ உள்ளவர்‌ அருகே கூடி உள்ளவர்கள்‌, தத்தம்‌ வாய்‌ 
வழியே மட்டுமே நாமாவளியை ஓத வேண்டும்‌ அல்லது பாடிட வேண்டும்‌ என 
எந்த சாஸ்திரத்திலும்‌ கூறப்படவில்லை. அதற்கு விஞ்ஞான ரீதியிலான காரணமும்‌ 
கிடையாது. மனிதர்கள்‌ வாய்‌ வழியே ஓதுவதற்கு இணையாக பகவானின்‌ 
நாமகரணத்தை எந்த விதத்திலாவது அந்த இடத்தில்‌ சூழ வைப்பதே முக்கியம்‌ 
ஆகும்‌. 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





13) எதற்காக தெய்வீக பாராயணங்களை ஓத வேண்டும்‌ என்றால்‌ அந்த 
இடத்தின்‌ சூழ்நிலையை முதலில்‌ தெய்வீகத்‌ தன்மைக்‌ கொண்டதாக மாற்ற 
வேண்டும்‌ என்பதே. சாதாரணமாகவே பல்வேறு தன்மைகளைக்‌ கொண்ட நல்ல 
மற்றும்‌ தீய கணங்கள்‌ வான்‌ வெளியில்‌ அங்காங்கே சுற்றிக்‌ கொண்டு உள்ளன. 
இவ்வாறு வான்‌ வெளியில்‌ சுற்றிக்‌ கொண்டு இருக்கும்‌ தீய கணங்கள்‌ மரணம்‌ 
அடையும்‌ தறுவாயில்‌ உள்ளவர்‌ அல்லது மரணம்‌ அடைந்தவர்‌ விட்டின்‌ மேல்‌ 
பகுதிக்கு சென்று வெற்றிடத்தில்‌ சுற்றியபடி இருக்கும்‌. அவை நம்‌ கண்களுக்கு 
புலப்படாது. வான்‌ வெளியில்‌ மற்றும்‌ விட்டின்‌ உள்ளேயும்‌ சுற்றிக்‌ கொண்டு 
இருக்கும்‌ மற்ற கணங்களை அவற்றினால்‌ ஓரளவு கட்டுப்படுத்த முடியும்‌. 
அதனால்‌ சற்றே ஏமார்ந்தால்‌ இறந்தவரது ஆத்மா வெளியேறும்போது அதை தம்‌ 
கட்டுப்பாட்டில்‌ அந்த தீய கணங்களினால்‌ இழுத்துக்‌ கொண்டு சென்றுவிட முடியும்‌. 
மரணம்‌ அடைந்தவரது ஆத்மா அவரது உடலை விட்டு வெளியேறி மேலுலகில்‌ 
உள்ள வஸுக்களிடம்‌ கொண்டு சேர்க்கப்படும்‌ முன்னால்‌ அந்த ஆத்மாவை 
தம்முடையக்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்துக்‌ கொள்ள தீய கணங்கள்‌ முயலும்‌. உடலில்‌ 
இருந்து வெளியேறும்‌ ஆத்மாவை தம்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்துக்‌ கொண்டால்‌, அந்த 
ஆத்மாக்களுக்கு செய்யப்படும்‌ கர்மாக்களின்‌ பயன்‌ தனக்கும்‌ கிடைக்கும்‌, தமக்கும்‌ 
நல்ல கதி கிடைக்கும்‌ என அவை நம்புகின்றனவாம்‌. சாதாரணமாக தீய 
கணங்களினால்‌ மனிதர்கள்‌ எவரையும்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. அந்த சக்தி 
அவைகளுக்கு இல்லை. அதை போலவே அந்த தீய கணங்களினால்‌ தெய்வீக 
மந்திர சக்தி ஒலிகளை தாங்க முடியாது. இது இயற்கை நியதி ஆகும்‌. 





எப்போது உடலில்‌ இருந்து ஆத்மா வெளிவரும்‌ 
என்று எதிர்பார்த்து மரணம்‌ அடைய உள்ளவர்‌ 
மேலுள்ள வெற்றிடத்தில்‌ காத்திருக்கும்‌ தீய கணங்கள்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


14) அதனால்தான்‌ உரத்தக்‌ குரலில்‌ ஓதப்படும்‌, அல்லது பாடப்படும்‌ தெய்வீக 
மந்திர ஒலி இறக்கும்‌ தருவாயில்‌ உள்ளவர்களது வீட்டின்‌ சூழ்நிலையை 
ஆக்கிரமித்தபடி இருக்கும்போது அந்த மந்திர உச்சாடனையின்‌ சக்திகள்‌ அங்கிருந்து 
தீய கணங்களை துரத்தி அடித்து விடும்‌. மேலும்‌ அந்த மந்திர உச்சாடனைகள்‌ 
இறந்தவரது உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவை சுற்றி உள்ள 
வெற்றிடத்தை ஆக்ரமித்துக்‌ கொண்டு, ஆத்மாவினால்‌ உலக பந்தத்தின்‌ வேறு 
எதையும்‌ யோசனை செய்ய இயலாதவாறு செய்து விடும்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையை நாம்‌ அமைத்துக்‌ கொடுப்பதின்‌ மூலம்‌ மரணம்‌ அடையும்‌ நிலையில்‌ 
உள்ளவர்கள்‌ அல்லது மரணம்‌ அடைந்து விட்டவர்களின்‌ ஆத்மா தெய்வ 
நினைவோடு இருந்தபடி செல்லவும்‌, அது வாழ்ந்திருந்த உடலுக்கு நல்ல கதி 
கிடைக்க வழிவகுத்து, அடுத்த ஜென்மத்தில்‌ தான்‌ யாராக பிறக்க வேண்டும்‌ என 
எண்ணினார்களோ அவர்களாகவே பிறக்க உதவும்‌ என்பதெல்லாம்‌ புராணங்கள்‌ 
மற்றும்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ள ஆன்மீக கூற்றுக்கள்‌ ஆகும்‌. 


15) மரண நிலையில்‌ இருந்தவர்‌ மரணமும்‌ அடைந்து விட்டதும்‌ அவர்‌ 
உடலில்‌ இருந்து பிராணன்‌ அதாவது ஆத்மா வெளியேறி அந்த உடலின்‌ மேல்‌ 
பகுதியில்‌ சுற்றிக்‌ கொண்டே இருக்கும்‌. ஆகவே மரணம்‌ அடைந்தவர்‌ உடலை 
தர்பைப்‌ புல்லைப்‌ பரப்பிய தரையில்‌ உடலின்‌ தலைப்‌ பகுதியை தெற்கு நோக்கி 
இருக்குமாறு படுக்க வைத்து, இறந்தவரின்‌ ஆன்மா இறைவனை அடைய வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, பித்ரு லோகத்தில்‌ உள்ள அவர்களுக்கு முன்னர்‌ இறந்து விட்ட 
ஏழு தலைமுறையினரின்‌ குடும்பத்தினருடன்‌ சேர்ந்து சாந்தி அடைய வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌ சில சடங்குகளை செய்யத்‌ துவக்க வேண்டும்‌. தர்பை புல்‌ 
மும்மூர்த்திகளின்‌ அம்சம்‌ என்றும்‌ ஆகாயத்தில்‌ தோன்றிய அந்த தர்பைப்‌ புல்லின்‌ 
அடிப்‌ பகுதியில்‌ பிரஹ்மாவும்‌, நடுப்பகுதியில்‌ திருமாலும்‌, நுனியில்‌ 
சிவபெருமானும்‌ வசிப்பதாகவும்‌ அதுவே பரப்பிரும்மனின்‌ வடிவம்‌ என்றும்‌ புராண 
ஐதீகம்‌ உண்டு என்பதினால்‌ தர்பை உள்ள இடத்தில்‌ இருந்து தீய சக்திகள்‌ ஓடி 
விடும்‌. இதனால்தான்‌ இறந்தவரது உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவை தீய 
சக்திகள்‌ அணுக முடியாமல்‌ இருக்க தர்பை மீது சவத்தை வைப்பார்கள்‌. 


16) தென்‌ பகுதியில்தான்‌ யமதேவர்‌ இருப்பதாகவும்‌, அந்த பிராணனை 
அழைத்துக்‌ கொண்டு செல்ல வந்துள்ளவரை நோக்கி காலை நீட்டி படுக்க வைத்து 
அவரை அவமதிக்கக்‌ கூடாது என்பதினால்‌ இறந்தவருடைய தலையை தெற்கு 
நோக்கி படுக்க வைப்பது ஐதீகம்‌ ஆகும்‌. பிணத்தின்‌ தலையை தென்‌ பகுதியை 
நோக்கி வைப்பதின்‌ மூலம்‌ இறந்து கிடப்பவர்‌ உடலில்‌ அதுவரை குடி இருந்த 
ஆத்மாவை அழைத்துக்‌ கொண்டு போக வந்து உள்ள யமதர்மனை அந்த சடலம்‌ 
சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பதாகவும்‌ ஐதீகம்‌ உண்டு . தென்‌ பகுதியில்‌ தலையை 
வைத்து உடலைக்‌ கிடத்துவதற்கு விஞ்ஞான ரீதியான இன்னொரு காரணமும்‌ 
உள்ளது. தென்‌ பகுதியில்‌ காந்த சக்தி அதிகமாக உள்ளதினால்‌ உடலில்‌ இருந்து 
வெளியேறும்‌ ஆத்மா எளிதில்‌ உடலில்‌ இருந்து பிரிந்து வெளியேறிச்‌ செல்ல 
தென்‌ திசை உதவுகிறது. 


ES 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





மரணம்‌ அடைந்ததும்‌ உடலை விட்டு 

வெளியேறும்‌ ஆத்மா மயானம்‌ சென்று தகனம்‌ 
செய்யும்வரை அந்த உடல்‌ மேல்‌ பகுதியில்‌ அதைச்‌ 
தொடர்ந்து சென்று கொண்டே இருக்குமாம்‌ 





17) இந்து மதத்தின்‌ முக்கியமான நூல்கள்‌ ரிக்வேதம்‌, இறந்தவர்‌ உடலில்‌ 
இருந்து வெளியேறிச்‌ செல்லும்‌ ஆத்மாவானது தன்‌ பயணத்தை முடித்துக்‌ கொண்ட 
பின்னர்‌ இந்த பிரபஞ்சத்தில்‌ தான்‌ தோன்றக்‌ காரணமான பரமாத்மாவுடன்‌ மீண்டும்‌ 
கலந்து விடுகிறது என்று கூறுகிறது. “ஜீவாத்மா என்பதும்‌ பரபிரம்மன்‌ என்பதும்‌ 
ஒன்றுதான்‌, வேறல்ல என்றும்‌ அனைத்து உயிரினங்களுக்குள்ளும்‌ பொதுவாக 
ஜீவாத்மா விளங்குகின்றது என்று அத்வைதம்‌ கூறுகிறது. அத்வைத்யத்தை 
இயற்றியவர்‌ ஸ்ரீ ஆதி சங்கரர்‌. ஒருவர்‌ இறக்கும்‌ போது ஆன்மாவானது உடம்பில்‌ 
உள்ள பத்து வாசல்களில்‌ ஏதாவது ஒரு வாசல்‌ மூலம்‌ வெளியேறுவதாகவும்‌ 
இறந்தவுடன்‌ அந்த வாசல்‌ பகுதி சற்று ஈரப்பதமாக காணப்படும்‌ என்றும்‌ அதன்‌ 
மூலம்‌ ஆத்மா வெளியேறிய பாதையை அனுபவஸ்தர்களினால்‌ உணர முடியும்‌ 
என்றும்‌ கூறுகின்றார்கள்‌. 


18) பிறப்பெடுத்து விட்ட எந்த ஒரு ஆத்மாவிற்கும்‌ பிறப்பும்‌ இறப்பும்‌ ஒரு 
சக்கரம்‌ போல அமைகின்றது. அவற்றுக்கு  விதிக்கப்பட்டுள்ள ஜனன மரண 
காலம்வரை அவை ஒரு உடலில்‌ வாழ்கின்றன. அது முடிந்தபின்‌ வெவேறு 
பிறப்புகளை பல்வேறு நிலைகளில்‌ எடுக்கின்றன. மரணத்தை பற்றி பகவத்கீதை 
“எப்படி ஒருவன்‌ அழுக்கடைந்த தனது துணிகளை மாற்றிக்‌ கொள்கிறானோ, 
அப்படித்தான்‌ ஒருவனது உடலில்‌ உள்ள ஆத்மாவும்‌ அந்தந்த உடலில்‌ தங்க 
வேண்டிய காலம்‌ முடிவடைந்ததும்‌, அழிக்க வேண்டிய அந்த உடலில்‌ இருந்து 
வெளியேறி இன்னொரு உடலில்‌ குடி கொள்ளும்‌. ஆத்மாவை எந்த ஒரு 
ஆயுதத்தாலும்‌ வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, தண்ணீர்‌ விட்டு துவைக்கவோ, 
அதற்குப்‌ பின்னர்‌ உலர வைக்கவோ முடியாது என்பதின்‌ காரணம்‌ அந்த ஆத்மா 
கண்ணுக்கு தெரியாதவன்‌, அது யார்‌ என்பதை சிந்தித்தும்‌ பார்க்க முடியாது: என்று 
கூறுகின்றது. பிரகதாரண்யக உபநிடதம்‌ ஜீவாத்மாவைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ 
அது பார்க்கப்படாமல்‌ பார்க்கும்‌, கேட்கப்படாமல்‌ கேட்கும்‌, நினைக்கப்படாமல்‌ 
நினைக்கும்‌, அறியப்படாமல்‌ அறியும்‌. அது தான்‌ உனது ஆன்மா, ஒருவனது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


உடலுக்குள்‌ உள்ளுறைபவன்‌, அழியாதவன்‌ ஆன்மா' என்பதாக கூறுகின்றது. 
அதனால்‌ இத்தனை சுதந்திரமான ஆத்மா ஒருவர்‌ உடலை விட்டு 
வெளியேறும்போது மற்றவர்‌ துக்கப்பட கூடாது. மாறாக, அது நல்ல முறையில்‌ 
அதன்‌ அடுத்த பயணத்தை தொடர வேண்டும்‌ என்பதற்காக, அதற்கான 
கிரியைகளை முன்னோர்கள்‌ கூறி உள்ள முறையில்‌ உணர்ச்சிபூர்வமாக செய்ய 
வேண்டும்‌ என பண்டிதர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. இங்கு ஒன்றை முக்கியமாக கூற 
வேண்டும்‌. ஆத்மாவை ஆன்மா, ஆத்மா, ஜீவாத்மா என்ற பல்வேறு பெயர்களில்‌ பல 
நூல்கள்‌ குறிப்பிட்டு இருந்தாலும்‌, அவை அனைத்துமே ஒருவரது உடலுக்குள்‌ குடி 
உள்ள ஜீவனையே குறிப்பிடுகின்றன. 


19) மானிட பிறப்பெடுத்து வந்த ஆத்மாக்கள்‌ இரண்டு சூழ்நிலைகளில்‌ - 
மனதாலும்‌, செயல்கள்‌ மூலமும்‌ பாவ காரியங்களை செய்கின்றன. செய்வது 
தவறு என்பதை உணர்ந்தாலும்‌ அவற்றை அகங்காரத்தினால்‌ செய்து விடும்‌. 
இரண்டாவது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளின்‌ காரணமாக தாம்‌ செய்வது பாபச்‌ செயல்‌ 
என்பதை அறியாமலேயே அந்த பாவத்‌ செயலில்‌ ஈடுபட்டு கர்மாக்களை பெறும்‌. 
இந்த இரு நிலைகளில்‌ அறிந்தே செய்யப்பட்ட பாவ வினைகளுக்கு தண்டனையை 
அந்த ஆன்மா அனுபவித்தே ஆக வேண்டும்‌. அறியாமல்‌ செய்து விட்ட பாவ 
வினைகள்‌ மரணம்‌ அடைந்தவர்களது வாரிசுகள்‌ அவருக்காக செய்யும்‌ மரணச்‌ 
சடங்குகள்‌ அல்லது கிரியைகள்‌ மூலம்‌ நிவர்த்தியாகின்றன அல்லது குறைந்து 
போகின்றன என்பதாக ஆகம நூல்கள்‌ கூறுகின்றன. இதனால்தான்‌ மரணம்‌ 
அடைந்து விட்டவர்களுக்கு சில இறுதிக்‌ கிரியைகளை செய்ய வேண்டும்‌ என்பது 
நியதி. யாராகிலும்‌ கர்மாக்களை அனுபவித்தே ஆக வேண்டும்‌ என்பது இறைவனின்‌ 
நியதி என்பதினால்‌, செய்யப்படும்‌ கிரியைகள்‌ மூலம்‌ அந்த ஆத்மாக்கள்‌ மன 
சாந்தி பெற்று எதையும்‌ எதிர்கொள்ளும்‌ மன நிலையில்‌ இயற்கையோடு வாழத்‌ 
துவங்கும்‌. 


20) உடலுக்கு செய்யும்‌ இறுதிக்‌ கிரியைகள்‌ மூலம்‌ ஆன்மாவானது அந்த 
உடலைத்‌ தாங்கி நின்ற காலத்தில்‌ அறியாமல்‌ செய்த தீவினைகள்‌ நீங்கப்‌ பெற்று 
சாந்தி அடைவதாக ஐதீகம்‌. கிரியைகள்‌ இரண்டு வகைப்படும்‌. ஒன்று சுபகிரியை 
மற்றது அபரக்கிரியை. இறந்த பின்‌ ஒருவருக்கு செய்யப்படும்‌ சடங்குகள்‌ (இறுதிக்‌ 
காரியங்கள்‌) அனைத்துமே அபரக்கிரியை என அழைக்கப்படுகின்றது. 


21) இறந்தவர்களது இறுதிக்‌ கிரியைகளை யார்‌ செய்ய வேண்டும்‌ என்பதற்கு 
சில விதி முறைகள்‌ உள்ளன. மரணம்‌ அடைந்து விட்டவரின்‌ நெருங்கிய இரத்த 
உறவினர்கள்‌ மட்டுமே இறுதிக்‌ கிரியைகளை செய்ய பாத்தியத்தை (உரிமை) 
கொண்டவர்கள்‌. ஒரு குடும்பத்தில்‌ மரணம்‌ அடைந்து விட்டவர்‌ குடும்பத்தின்‌ 
தலைவரான தந்தை என்றால்‌ அவருடைய மூத்த மகனும்‌, மூத்த மகனும்‌ மரணம்‌ 
அடைந்து இருந்தால்‌, அவருக்கு அடுத்த சகோதரரும்‌ தந்தைக்கு சடங்குகளை 
செய்ய உரிமைப்பட்டவர்கள்‌. மரணம்‌ அடைந்து விட்டவர்‌ தாயார்‌ எனில்‌ 
அவருடைய இளைய மகனும்‌, அவர்‌ மரணம்‌ அடைந்து இருந்தால்‌ அவருக்கு 
அடுத்த மூத்த சகோதரர்‌ அல்லது அடுத்த இளைய சகோதரர்‌ இறுதிக்‌ கடன்களை 
செய்வதில்‌ முதல்‌ உரிமை பெற்றவர்கள்‌. இறந்துவிட்டது குடும்பத்தில்‌ உள்ள 


0 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





திருமணம்‌ ஆகாத மகன்கள்‌ அல்லது திருமணம்‌ ஆகாத மகள்கள்‌ என்றால்‌ 
அவர்களது தந்தைதான்‌ சடங்குகளை செய்ய வேண்டும்‌. தந்தை இல்லை என்றால்‌ 
மூத்த சகோதரர்‌ சடங்குகளை செய்ய வேண்டும்‌. 


இறந்து போனவர்‌ ஆணாக இருந்தால்‌ வெளி நாட்டில்‌ அல்லது வெளியூரில்‌ 
உள்ள மூத்த மகனும்‌, தாயாராக இருந்தால்‌ வெளி நாட்டில்‌ அல்லது வெளியூரில்‌ 
உள்ள இளைய மகனும்‌ வந்துதான்‌ இறுதிக்கு காரியம்‌ செய்யவேண்டும்‌ என்ற 
தவறான எண்ணம்‌ தற்காலத்தில்‌ உள்ளது. ஆனால்‌ அவர்களால்‌ பத்து மணி 
நேரத்துக்குள்‌ வர முடியாவிடில்‌ யார்‌ யார்‌ காரியங்களை செய்ய அருகதை 
உள்ளவர்கள்‌ என்பதற்கு ஒரு பட்டியலையே சாஸ்திரங்கள்‌ கூறி உள்ளன. இந்த 
வரிசைப்‌ பட்டியலை வைத்யனாத தீட்ஷித்தியம்‌ புத்தகத்தில்‌ காணலாம்‌. வரிசை 
கிரமத்தில்‌ ஒளரச புத்திரன்‌ அதாவது மூத்தவன்‌ என்பது முதல்‌ , மகனின்‌ மகன்‌, 
பேரனின்‌ மகன்‌, தத்து பிள்ளை, தத்து பிள்ளையின்‌ மகன்‌, தத்து பிள்ளையின்‌ பேரன்‌, 
சொத்தை அடைய உள்ள பெண்‌ வயிற்றுப பேரன்‌, மாப்பிள்ளை, யாருமே இல்லை 
என்றால்‌ மனைவி, சக்காளத்தியின்‌ மகன்‌, இளைய சகோதரன்‌, என நீண்டு சென்று 
நண்பர்கள்‌ மற்றும்‌ விட்டில்‌ வேலை செய்யும்‌ பிராமண வேலைக்காரன்‌ வரை 
பட்டியல்‌ நீளுகிறது. அதை போலவேதான்‌ திருமணம்‌ ஆன பெண்ணுக்கும்‌ தகனம்‌ 
செய்பவர்கள்‌ பட்டியல்‌ உள்ளது. 


தன்‌ பெற்றோர்களின்‌ விருப்பமில்லாமல்‌ அவர்களுக்கு மன வேதனையை 
அளித்து, தனக்கு பிடித்தவளுடன்‌ வாழ்ந்து கொண்டு ஒரு புதல்வனையும்‌ பெற்று 
விட்ட மகனுக்கு அவனுடைய பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்களை செய்யும்‌ 
உரிமை கிடையாது என்பதாக கருட புராணம்‌ கூறுகின்றது. அதையே 
சாஸ்திரங்களும்‌ வலியுறுத்துகின்றன. 


இறந்தவர்களுக்கு கர்மங்களை செய்யும்‌ தகுதி இறந்தவருக்கு பிறந்த 
மகன்களுக்கு மட்டுமே உள்ளது. ஒருவேளை மரணம்‌ அடைந்தவர்களுக்கு மகன்கள்‌ 
புத்திரர்கள்‌ எவரும்‌ இல்லாமல்‌ இருந்தால்‌ மரணம்‌ அடைந்தவர்களின்‌ உடன்‌ 
பிறந்த மூத்த சகோதரன்‌ அல்லது இளைய சகோதரன்‌ அல்லது அவர்களின்‌ 
புதல்வர்கள்‌ கர்மாக்களை செய்யலாம்‌. ஒருவேளை இறந்தவர்களுக்கு உடன்‌ 
பிறந்த சகோதரர்களும்‌ இல்லாத பட்சத்தில்‌ மரணம்‌ அடைந்தவரது மனைவியின்‌ 
கையால்‌ தர்ப்பைப்‌ புல்லை வாங்கி பங்காளி உறவினர்கள்‌ கர்மாவை செய்யலாம்‌. 
ஒருவேளை மரணம்‌ அடைந்தவர்களுக்கு யாருமே இல்லாத அல்லது செய்ய மனம்‌ 
இல்லாத உறவினர்கள்‌ இருந்தால்‌ கர்மாக்களை புரோகிதரே செய்து கொடுக்கலாம்‌. 
அதை போலவேதான்‌ மகன்கள்‌ இல்லாத தாயார்கள்‌ இறந்தால்‌ அவர்களுக்கான 
கர்மங்களை அவர்களுடைய கணவர்களே செய்ய வேண்டும்‌. 


சில சந்தர்பங்களில்‌ மகன்கள்‌ யாருமே இல்லை எனில்‌, மூத்த பெண்ணின்‌ 
கணவரும்‌ ஈமக்‌ கிரியைகளை செய்யலாம்‌. ஆனால்‌ அவரது தந்‌ைத உயிரோடு 
இருந்தால்‌ அவராலும்‌ அதை செய்ய முடியாது. அதற்கு சாஸ்திர விதிகள்‌ இடம்‌ 
தரவில்லை என்பதினால்‌ தற்காலத்தில்‌ சில வீடுகளில்‌ அந்த விட்டின்‌ பெண்கள்‌ 
கூட கிரியைகளை செய்யத்‌ துவங்கி உள்ளார்கள்‌. ஒருவர்‌ ஆண்‌ சந்ததி இல்லாமல்‌ 


EZ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


இறந்து போனால்‌ அவருடைய ஆண்‌ உறவினர்‌ ஒருவரை நியமித்தே இறுதிக்‌ 
கிரியைகள்‌ செய்யும்‌ வழக்கம்‌ உள்ளது. பெண்கள்‌ இறுதிக்‌ கிரியைகள்‌ செய்யக்‌ 
கூடாது என்று எந்த நூலிலும்‌ குறிப்பிடவில்லை. ஆனால்‌ சாஸ்திரப்படி பெண்கள்‌ 
தங்களின்‌ பெற்றோர்களுக்கு இறுதி சடங்கு, காரியம்‌ செய்ய முழு உரிமை உண்டு. 
தர்ம சாஸ்திரத்திலும்‌ ஆண்‌ பெண்‌ எனும்‌ பாகுபாடு கூறப்படவில்லை. இறுதிக்‌ 
கிரியைகளை பெண்கள்‌ செய்யக்‌ கூடாது என்பது ஒரு நடைமுறை வழக்கமாகவே 
இருந்து வந்துள்ளது என்பதினால்‌ இதில்‌ நாம்‌ கருத்து கூற விரும்பவில்லை. 


22) மரணம்‌ அடைந்தவரின்‌ ஆத்மா முதல்‌ மூன்று நாள்‌ தண்ணீரிலும்‌, 
அதற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு அக்னியிலும்‌, அதற்கு அடுத்த மூன்று 
நாட்கள்‌ விண்‌ வெளியிலும்‌ வஸுக்களுடன்‌ வசிக்கிறது. இந்த ஒன்பது நாட்களிலும்‌ 
அது வசித்த விட்டு வான்‌ வெளியிலேயேதான்‌ சுற்றிக்‌ கொண்டே இருக்குமாம்‌. 
பத்தாவது நாளில்‌ அந்த ஆத்மா வசித்து வந்திருந்த விட்டிற்குள்‌ வருகின்றது 
என்பதினால்தான்‌ பத்தாம்‌ நாள்‌ காரியம்‌ மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையாக 
உள்ளது என சாஸ்திரம்‌ கூறுகிறது. அதன்‌ பின்‌ அங்கேயே வான்‌ வெளியில்‌ சுற்றித்‌ 
திரியும்‌ அந்த ஆத்மாவானது 11 மற்றும்‌ 12 இரு தினங்களிலும்‌ இறுதிக்‌ 
கிரியைகளை செய்யும்‌ வாரிசு கொடுக்கும்‌ பிண்டத்தை உண்கிறது. அதன்‌ 
பின்னர்தான்‌ யம கிங்கரங்கள்‌ கயிற்றால்‌ இந்த ஜீவனை கட்டி இழுத்துச்‌ செல்ல 
வருவார்கள்‌. 


23) அப்போது அந்த ஆத்மா தன்‌ விட்டை பார்த்து கதறிய வண்ணம்‌ நாள்‌ 
ஒன்றுக்கு 247 காத தூரம்‌ என பகலிலும்‌ இரவிலும்‌ நடந்தவாறு அந்த யம 
கிங்கரர்களுடன்‌ யமபுரியை நோக்கி நடந்து செல்லத்‌ துவங்குமாம்‌. இவ்வாறு நடந்து 
செல்லும்‌ ஜீவனுக்கு பசி தாகம்‌ அதிகம்‌ ஏற்படும்‌. பசியும்‌ தாகமும்‌ அந்தந்த ஜீவன்‌ 
சுமந்து கொண்டு செல்லும்‌ கர்மாக்களின்‌ அளவைப்‌ பொறுத்தே அமைந்து இருக்கும்‌. 


ஜீவாத்மா மரணம்‌ அடைந்திருந்த உடலில்‌ இருந்தபோது செய்திருந்த கர்ம 
வினைகளுக்கு ஏற்ப அது அழைத்துச்‌ செல்லப்படும்‌ பாதைகள்‌ எளிதில்‌ கடந்து 
செல்லும்‌ தன்மையிலும்‌, நடந்து செல்லவே முடியாத நிலையிலும்‌ இருக்குமாம்‌. 
உருவமற்ற ஆத்மா எப்படி நடந்து செல்லும்‌ என்பதாக ஒருவர்‌ கேள்வி எழுப்பலாம்‌. 
பூமியில்‌ உள்ள பாதைகளை போலவேதான்‌ வான்வெளியில்‌ ஆத்மாக்களை 
அழைத்துச்‌ செல்ல அவர்களால்‌ நடக்க முடிந்த தேவ தன்மையிலான பாதைகள்‌ 
இறைவனால்‌ அமைக்கப்பட்டு உள்ளன. அவை நம்‌ கண்களுக்கு தெரியாது. 
அவற்றில்‌ மானிடர்களால்‌ நடந்து செல்ல முடியாது, உருவமற்ற ஆத்மாக்களும்‌ 
தேவ கணங்களாலும்‌ மட்டுமே அவற்றில்‌ பயணிக்க முடியும்‌. 


இப்படியான நிலையில்‌ ஒருவரது உடலை விட்டுப்‌ பிரிந்த ஜீவாத்மா தான்‌ 
செய்தது பாபச்‌ செயல்‌ என்பதை அறியாமல்‌ செய்திருந்த பாவங்களின்‌ தாக்கத்தை 
குறைக்கவும்‌, யமலோகம்‌ செல்லும்‌ வரையிலாவது கடுமையாக கடக்க வேண்டிய 
பாதையின்‌ உக்கிரத்தை குறைத்து, அமைதியான மன நிலையில்‌ அந்த ஜீவன்கள்‌ 
பயணிக்க, அவர்களது வாரிசுகள்‌ செய்யும்‌ நியமங்களும்‌ கர்மாக்களும்‌ அவர்களுக்கு 
பெரிய அளவில்‌ உதவுகின்றன. வாரிசுகள்‌ கர்மாக்களையும்‌, கிரியைகளையும்‌, 


ச 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தானங்களையும்‌ சிரத்தையோடு செய்தால்‌ ஆற்றல்‌ மிக்க மந்திர சக்தியின்‌ 
ஈர்ப்பினால்‌ யமதர்மராஜனின்‌ மனம்‌ இளகி அவரது கட்டளைக்கேற்ப யமகிங்கர்கள்‌ 
தாம்‌ அழைத்துச்‌ செல்லும்‌ ஜீவாத்மாக்களை எளிதில்‌ செல்லக்‌ கூடிய, மன அமைதி 
தரும்‌ நல்ல பாதையில்‌ அழைத்துச்‌ செல்வார்களாம்‌. 


பசியோடு நடந்து செல்லும்‌ ஜீவனுக்கு மாதத்தில்‌ ஒரு நாள்‌, அதாவது அந்த 
ஜீவன்‌ இறந்த திதியன்று, ஓரிடத்தில்‌ தங்க அனுமதி அளிக்கப்படும்‌. அதனால்தான்‌ 
ஒரு ஜீவன்‌ இறந்த பின்‌ ஒவ்வொரு மாதமும்‌ அந்த ஜீவன்‌ மரணம்‌ அடைந்த 
திதியன்று அந்த ஜீவனின்‌ பசியையும்‌ தாகத்தையும்‌ அடக்க மாதாந்திர திதி 
நடத்தப்பட்டு பிண்டம்‌ போடப்படுகிறது. இவ்வாறு 12 மாதங்களும்‌ வரக்கூடிய 
திதியன்று பிண்டம்‌ கொடுத்து அந்த ஜீவனின்‌ பசியை போக்க வேண்டும்‌. இவ்வாறு 
ஒரு ஆண்டு காலம்‌ நடந்து செல்லும்‌ அந்த ஜீவன்‌ ஒரு ஆண்டு 
நிறைவடைந்தவுடன்‌ யமபுரத்தை அடைகிறது. இதனால்தான்‌ பயணிக்கும்‌ ஆத்மா 
யமபுரிக்கு செல்வதற்கு எடுத்துக்‌ கொள்ளும்‌ ஓர்‌ ஆண்டு காலமும்‌ அந்த வீட்டில்‌ 
ஓர்‌ ஆண்டுக்கு குதூகுலம்‌, கொண்டாட்டம்‌, சுபகாரியம்‌ போன்றவை நடைபெறக்‌ 
கூடாது என்று சாஸ்திரம்‌ கூறுகிறது. 


24) பெண்கள்‌ சுமங்கலியாக இறப்பதை ஒரு பெரிய பாக்கியமாகவே 
கருதுகின்றனர்‌. பூவோடும்‌, பொட்டோடும்‌ சுமங்கலியாக இறக்கும்‌ பாக்கியம்‌ 
எல்லோருக்கும்‌ கிடைப்பதில்லை. முன்‌ காலங்களில்‌ கர்ப்பவதி பெண்‌ மரணம்‌ 
அடைந்தால்‌, வயிற்றில்‌ இருக்கும்‌ கருவை, தாயை எரிக்கும்‌ முன்னர்‌, தனியாக 
எடுத்து புதைத்து விடுகிறார்கள்‌. அதை போலத்தான்‌ குழந்தை பிறந்தவுடன்‌ இறந்து 
விட்டால்‌ அல்லது இறந்தே பிறந்து விட்டாலும்‌ அதை வீட்டு தோட்டத்தில்‌ அல்லது 
நதிக்‌ கரைகளில்‌ எடுத்துச்‌ சென்று யாருக்கும்‌ தெரியாமல்‌ புதைத்து விடுவார்கள்‌. 
அதன்‌ காரணம்‌ குழந்தையின்‌ மண்டையோடு சக்தி வாய்ந்தது. பிறக்காமல்‌ இறந்த 
எந்த ஒரு உயிராக இருந்தாலும்‌, அந்த உடலை தீ மூட்ட கூடாது, புதைக்க 
வேண்டும்‌ என்று சாஸ்திரங்களில்‌ கூறப்படுகிறது. சிறு குழந்தைகளின்‌ 
மண்டையோடு தாந்த்ரீகர்கள்‌ கையில்‌ கிடைத்து விட்டால்‌ அதைக்‌ கொண்டு 
அவர்களால்‌ சில தவறான சக்திகளை பெற முடியும்‌ என்பதால்‌ குழந்தைகளை 
யாருக்கும்‌ தெரியாமல்தான்‌ புதைத்தோ அல்லது தகனமோ செய்து விடுவார்கள்‌. 
தற்காலத்தில்‌ இப்படிப்பட்ட பழக்கங்கள்‌ கைவிடப்பட்டு விட்டது என்பதாக 
கூறுகின்றார்கள்‌. ஆனால்‌ எந்த சந்தர்ப்பத்திலும்‌ குழந்தைகளை சுடுகாட்டிற்கு 
கொண்டு சென்று தகனமோ அல்லது புதைப்பதோ இல்லை. கருட புராணம்‌ 2.2.8 
பகுதியில்‌ தற்கொலை செய்து கொள்பவர்கள்‌ பிசாசுகளாக மாறி விடுவார்கள்‌ 
என்பதாக கூறப்பட்டு உள்ளது. 


ஒரு மனிதனின்‌ உயிர்‌ பிரிந்த பின்பு, அந்த உடல்‌ மண்ணில்‌ புதைக்கப்பட்டோ 
அல்லது நெருப்பில்‌ எரித்துச்‌ சாம்பலாக்கப்பட்டோ அழிக்கப்படுகிறது. ஒருவன்‌ 
வாழ்க்கையின்‌ இறுதிச்‌ சடங்கு என்பது அவன்‌ இறந்து போனவுடன்‌ அவனின்‌ 
உடலுக்கு அவனின்‌ சொந்த பந்தங்களும்‌ நண்பர்களும்‌ மேற்கொள்ளும்‌ முக்கிய 
சடங்காகும்‌. இது அவனுக்கு மரியாதை செலுத்தும்‌ விதமாக 
மேற்கொள்ளப்படுகின்றது என்பதினால்‌ துர்மரணத்தை அடைந்தாலும்‌, தற்கொலை, 


த 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





கொலை செய்யப்பட்டவர்‌ மற்றும்‌ விபத்துக்களில்‌ பலியானவர்கள்‌ என எவராக 
இருந்தாலும்‌ பொதுவாக அவர்களை தகனம்‌ செய்ய வேண்டும்‌ என்பதே சரியான 
சாஸ்திர முறை என பண்டிதர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. சில சமய கோட்பாடுகளின்படி 
அப்படி மரணம்‌ அடைந்தவர்களது பிரேதங்களை புதைத்து விடுவார்கள்‌. 
குழந்தைகளின்‌ உடல்‌ புதைக்கப்பட வேண்டும்‌ எனவும்‌ வாலிப வயதை தாண்டிய 
வர்களின்‌ (18 வயதிற்கு மேல்‌) உடல்‌ தகனம்‌ செய்யப்பட வேண்டும்‌ எனவும்‌ 
ரிக்வேதம்‌ (10:16) அறிவுரைக்கின்றது. ஆனாலும்‌ அப்படி மரணம்‌ அடைந்தவர்களுக்கு 
செய்ய வேண்டிய நியமத்தை அவரவர்‌ குல வழக்கத்தின்படி கடைபிடிக்க அந்தந்த 
விட்டு பண்டிதர்கள்‌ கூறுவார்கள்‌. உயிர்‌ பிரிந்த உடல்‌ அழிக்கப்படுவதற்கு முன்பாக 
சில சடங்குகள்‌ நடைமுறைகள்‌) செய்யப்படுகின்றன. இதற்கு இறுதிச்‌ சடங்கு 
என்று பெயர்‌. இவை பெரும்பான்மையாக அவர்கள்‌ சார்ந்துள்ள சமயங்களின்‌ 
கொள்கைகளுக்கும்‌ அவற்றின்‌ கட்டுப்பாடுகளுக்கும்‌ உட்பட்டதாக உள்ளது. 


25) ஒரு மனிதனின்‌ உயிர்‌ பிரிந்த பின்பு, அந்த உடல்‌ மண்ணில்‌ 
புதைக்கப்பட்டோ அல்லது நெருப்பில்‌ எரித்துச்‌ சாம்பலாக்கப்பட்டோ 
அழிக்கப்படுகிறது. உயிர்‌ பிரிந்த உடல்‌ அழிக்கப்படுவதற்கு முன்பாக சில சடங்குகள்‌ 
நடைமுறைகள்‌) செய்யப்படுகின்றன. இதற்கு இறுதிச்‌ சடங்கு என்று பெயர்‌. இவை 
பெரும்பான்மையாக அவர்கள்‌ சார்ந்துள்ள சமயங்களின்‌ கொள்கைகளுக்கும்‌ 
அவற்றின்‌ கட்டுப்பாடுகளுக்கும்‌ உட்பட்டதாக உள்ளது. 


25.1) ஒருவர்‌ மரணம்‌ அடைந்த பின்‌ அவருக்கு அடுத்த பதிமூன்று நாட்களில்‌ 
செய்ய வேண்டிய கர்மா அல்லது நியமங்களை எப்படி செய்ய வேண்டுமென்று 
சாஸ்திரங்களில்‌ கூறி உள்ளார்கள்‌. சாஸ்திரங்களில்‌ மரணம்‌ அடைந்தவரின்‌ 
உடலை தஹனம்‌ செய்வது என்பதை “அந்த்யேஷ்டி அதாவது இறுதி வேள்வி 
என்றே ரொம்பவும்‌ உயர்வாக கூறி உள்ளார்கள்‌. யாகங்களை வேள்வி என்பார்கள்‌. 
அது போலவேதான்‌ ஒரு புனித ஜீவாத்மா குடி இருந்த பதினாறு தெய்வீக 
ஆற்றல்களை கொண்ட உடல்‌ எனும்‌ ஜடப்பொருளும்‌ தெய்வீகமானது 
என்பதினால்‌, அந்த உடலை எரிப்பதும்‌ ஒரு புனிதமான வேள்வி, அதாவது யாகத்‌ 
தீயை மூட்டுவது போன்றதுதான்‌, என்பதாகவே சாஸ்திரங்கள்‌ கூறி உள்ளன. 
இதை குறித்து காஞ்சி பரமாச்சார்யா அழகாக கூறியதை கேளுங்கள்‌: 


"கர்ப்பம்‌ தரிப்பிலிருந்து ஒரு ஜீவனை ஒவ்வொரு பருவத்திலும்‌ எப்படி சுத்தி 
பண்ண வேண்டும்‌ என்பதற்காக சாஸ்த்ரங்களில்‌ நாற்பது ஸம்ஸ்காரங்களைச்‌ 
சொல்லியிருக்கிறது. 'ஸும்ஸ்காரம்‌' என்றால்‌ நன்றாக ஆக்குவது: என்று அர்த்தம்‌. 
(நன்றாக ஆக்கப்பட்ட. பாஷைதான்‌ ஸம்ஸ்க்ருதம்‌. உபநயனம்‌, விவாஹம்‌ 
ஆகிய எல்லாமே ஜீவனை அந்தந்த நிலையில்‌ பக்குவப்படுத்துவதற்காக ஏற்பட்ட 
ஸம்ஸ்காரங்கள்தான்‌. வாழ்நாள்‌ கர்மா முழுவதையும்‌ வேள்வியாக ஈஸ்வரனிடம்‌ 
ஆஹூதி செய்து கொண்டே இருக்கிற ரீதியில்‌ இந்த நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ 
வகுக்கப்பட்டி ருக்கின்றன. இப்படி வாழ்க்கையையே யாகமாகச்‌ செய்த 
ஒருத்தனுக்கு, வாழ்க்கை முடிந்த பிறகு கடைசியில்‌ மற்றவர்கள்‌ செய்கிற 
யாகம்தான்‌ - அதாவது அந்திய இஷ்டியே ப்ரேத ஸம்ஸ்காரமாகும்‌. எந்த உடம்பை 
வைத்துக்கொண்டு பாக்கி யஜ்ஞங்களை ஒருத்தன்‌ பண்ணினானோ, அந்த 


இரு 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


உடம்பையே சிதாக்னி [சிதைத்‌ தி யில்‌ ஹோமம்‌ பண்ணிவிடுவதுதான்‌ இது. ப்ரேத 
ஸம்ஸ்கார மந்த்ரங்களில்‌ அப்படித்தான்‌ சொல்லியிருக்கிறது. ஹோமத்துக்குரிய 
மற்ற வஸ்துக்களை நெய்யினால்‌ சுத்தி செய்து அக்னியில்‌ போடுகிற மாதிரித்தான்‌ 
பிரேதத்தையும்‌ சுத்தம்‌ பண்ணி, தஹனம்‌ செய்யச்‌ சொல்லியிருக்கிறது. உடம்பு 
ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்‌ செய்யப்படுகிறது. மண்ணில்‌ அடக்கம்‌ பண்ணுவதானா 
லும்‌ ஈஸ்வரார்ப்பணமே ஆகிறது”. 


26) இப்படிப்பட்ட வாழ்க்கையில்‌ மரணம்‌ அடைந்துவிட்ட ஒருவருக்கு 
மற்றவர்கள்‌ இறுதியாக செய்கிற புனிதமான அந்த்யேஷ்டி எனும்‌ புனிதமான 
யாகம்தான்‌ பிரேத ஸம்ஸ்காரமாகும்‌. அந்த பிரேத சம்ஸ்காரம்‌ செய்தால்தான்‌ அந்த 
உடலின்‌ கண்ணில்‌ ஸூர்யன்‌, வாயில்‌ அக்னி, கையில்‌ இந்திரன்‌ என்றெல்லாம்‌ 
இருக்கின்ற தெய்வாம்சங்கள்‌ அதனதன்‌ மூலஸ்தானத்துக்கு திரும்பப்‌ போகும்‌. 
எவன்‌ இந்த உடம்பைக்‌ கொடுத்தானோ அவனுக்கே அதைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்கின்றது சாஸ்திரம்‌. தனது வாழ்நாளில்‌ பல தீமைகளையும்‌ ஒருவன்‌ 
செய்திருந்தாலும்‌, அவன்‌ தன்னுடைய வாழ்நாளில்‌, தன்னுடைய சரீரத்தால்‌ சில 
நன்மைகளையாவது செய்திருப்பான்‌ என்பதினால்‌ மரணம்‌ அடைந்து விட்ட 
அவனது சரீரத்துக்கு அவன்‌ செய்திருந்த சில நன்மைகளுக்காவது மரியாதை 
செய்யத்தான்‌ வேண்டும்‌ என்கிறது தர்ம சாஸ்திரம்‌. எவன்‌ இந்த உடம்பைக்‌ 
கொடுத்தானோ அவனிடமே அதைத்‌ திருப்பிக்‌ கொடுத்து விட வேண்டும்‌ என்ற 
ஆழமான நம்பிக்கை உள்ளது என்பதினால்தான்‌ உலகத்தில்‌ எந்த மூலையில்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ என்ன சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும்‌ எதோ ஒரு 
வகையில்‌ இறந்தவர்களது சடலத்தை மரியாதையுடன்‌ சமய சடங்காகவே 
ஸம்ஸ்காரம்‌ செய்து வருகின்றார்கள்‌. 


27) பிரேத ஸம்ஸ்காரத்தில்‌ செய்யப்படும்‌ சில சடங்குகள்‌ விஞ்ஞான 
அடிப்படையில்‌ அமைந்துள்ளவையாகவும்‌ காணப்படுகின்றன. அவை பின்னர்‌ வரும்‌ 
பத்திகளில்‌ காணப்படும்‌ சில சடங்கு முறைகளில்‌ விளக்கப்பட்டு உள்ளன. மீதம்‌ 
உள்ளவை நன்னெறி முறைகளை போதிப்பவை, ஒவ்வொருவரும்‌ ஒழுங்கு 
முறையுடன்‌ வாழ வேண்டும்‌, பக்தி செலுத்தியவாறு இருக்க வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌ ஆன்மீக கண்ணோட்டத்துடன்‌ போதிக்கப்பட்டவை. சடங்குகளில்‌ 
கூறப்பட்டு உள்ள அனைத்திற்கும்‌ நம்மிடம்‌ விஞ்ஞானபூர்வ காரணங்கள்‌ 
கிடையாது என்றாலும்‌, நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ அவை காலம்‌ காலமாக 
பழக்கத்தில்‌ இருந்து கொண்டு உள்ளன என்பது மட்டும்‌ இல்லாமல்‌ நம்பப்பட்டும்‌ 
வந்துள்ளன. அவற்றில்‌ பலவும்‌ இந்தக்‌ கால நடைமுறைக்கு ஏற்றவையாக இல்லை 
என்றாலும்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ள அனைத்து சடங்குகளும்‌, நெறி 
முறைகளையும்‌ ஏற்க முடியாதவை என்று கூற முடியாது. அந்த காலத்தில்‌ 
நிலவிய சூழ்நிலைக்கு ஏற்பவே நியதிகள்‌ பலவும்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு 
உள்ளன என்றாலும்‌, அதை இந்தக்‌ கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக்‌ 
கொள்வதற்கு தடையும்‌ இல்லை. 


28) பண்டை காலத்தில்‌ சம்ஸ்கிருத மொழிகளில்‌ மற்றும்‌ கிரந்தம்‌ எனப்படும்‌ 
மொழிகளில்‌ எழுதி வைக்கப்பட்டு இருந்த வேதங்களையும்‌, சாஸ்திரங்களையுமே 


தது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


கற்றறிந்து, குருமார்களிடம்‌ சேவகம்‌ செய்து குருகுல வாசத்தின்‌ மூலம்‌ அவற்றில்‌ 
நல்ல தேர்ச்சியும்‌ பெற்று இருந்ததினால்‌, அந்தணர்கள்‌ பலரும்‌ புரோகிதம்‌ செய்து 
பல நாடுகளிலும்‌ அரசினரின்‌ ஆலோசகர்களாக, ராஜ குருக்களாக இருந்து 
வந்தார்கள்‌. அவர்கள்‌ மற்றவர்களை விட மேன்மையானவர்களாக கருதப்பட்டு 
வந்திருந்தார்கள்‌. அவர்களுக்கு வாழ்வதற்கு பொருள்‌ தேவை. ஆகவே வேத 
சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு இருந்தவற்றை கல்வி அறிவு இருந்திடாத பாமர 
மக்களிடம்‌ எடுத்துக்‌ கூறி, அந்த நியமங்களை தாமே அவர்களுக்காக செய்து 
தட்ஷணைகளையும்‌, தானங்களையும்‌ பெற்று வாழ்ந்து வந்தார்கள்‌. அந்த 
அந்தணர்களின்‌ சிலரும்‌ கூட சாஸ்திர விதிகளில்‌ கூறப்படாத சில நல்ல 
காரியங்களையும்‌ நன்னெறி போதனைகளாக சடங்குகளில்‌ புகுத்தி அவற்றை 
நடத்தி வந்திருந்திருக்க வேண்டும்‌ என்பதினால்தான்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு 
இல்லாத பல சம்பிரதாயங்கள்‌ கூட காலம்‌ காலமாக நடைமுறை வழக்கங்களாக 
வந்திருக்க வேண்டும்‌ . 


29) இறந்தவர்களுக்கு செய்யப்பட்டு வந்திருந்த சடங்குகளும்‌, 
இறந்தவர்களின்‌ ஆத்மா செல்லும்‌ பாதையும்‌ கூட கருட புராணத்தில்‌ 
கருடாழ்வாருக்கு மகாவிஷ்ணு போதித்த போதனையின்‌ அடிப்படையில்‌ 
எழுதப்பட்டு உள்ளவைகளே. பெரும்பாலான சடங்குகள்‌ அனைத்துமே வாய்மொழி 
வார்த்தைகளின்‌ மூலமாகவே பரப்பப்பட்டு பின்னர்‌ எழுதி வைக்கப்பட்டு 
வந்துள்ளன என்பதையும்‌ நாம்‌ மறக்கக்‌ கூடாது. ஆகவே எது எந்த சூழ்நிலையில்‌ 
கூறப்பட்டு உள்ளது என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ தற்காலத்தில்‌ 
பல்வேறு பிரிவினரும்‌ சென்று வணங்கும்‌ மகான்களும்‌, ஆன்மீக குருக்களும்‌ கூட 
பண்டை காலத்தில்‌ கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்த பல சாஸ்திர சடங்கு 
முறைகளை இந்த காலத்துக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக்‌ கொடுத்து நமக்கு வழி 
காட்டுகின்றார்கள்‌ என்பதில்‌ இருந்தே, பண்டைக்‌ காலத்தில்‌ கடைபிடிக்கப்பட்டு 
வந்திருந்த அனைத்து சடங்குகளுக்கும்‌ அடிப்படை ஆதாரம்‌ இருந்திருக்க நியாயம்‌ 
இல்லை, அவை தர்ம நெறி முறைகளை, பக்தி மார்கத்தை வலுப்படுத்த 
ஏற்படுத்தப்பட்டவை, வேத மற்றும்‌ புராணங்களை நியாயப்படுத்த 
ஏற்படுத்தப்பட்டவை என்பது விளங்கும்‌. 


30) சில சடங்கு முறைகள்‌ ஓரளவுக்கு பண்டையக்‌ கால அந்தணர்களின்‌ 
ஆதிக்கத்தை மேன்மைப்படுத்தவும்‌ நியாயப்படுத்தவும்‌  வறையுறுக்கப்பட்டு 
இருந்துள்ளன என்றாலும்‌, அதே நேரத்தில்‌ அடிப்படை சடங்குகள்‌ சாஸ்திர 
நியதிகளை மீறாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்பதும்‌ முக்கியமானதாகும்‌. இவை 
அனைத்தையும்‌ கருத்தில்‌ கொண்டே இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில்‌ 
கூறப்பட்டு உள்ள சடங்கு முறைகளில்‌ மீறக்‌ கூடாத முக்கியமான பொதுவான 
சடங்கு முறைகளையும்‌, அவற்றின்‌ முக்கியத்துவத்தையும்‌ இந்தக்‌ கட்டூரையில்‌ 
தந்துள்ளேன்‌. அதே சமயத்தில்‌ இந்தக்‌ கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடிய, மாற்றி அமைத்துக்‌ கொள்ளப்பட்டு வரும்‌ நெறிமுறைகளையும்‌ 
அங்காங்கே சுட்டிக்‌ காட்டி உள்ளேன்‌. 


இதி 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


31) இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பொதுவான காரியங்கள்‌ என்னென்ன 
என்பதை இந்தக்‌ கட்டுரையில்‌ கூறி உள்ளேன்‌ என்றாலும்‌ ஒருவர்‌ வீட்டில்‌ 
கர்மாக்களை நடத்தி வைக்கும்‌ பண்டிதர்கள்‌ அந்த குடும்பத்தினரின்‌ 
சம்பிரதாயத்துக்கு ஏற்ப என்னென்ன கர்மாக்களை செய்ய வேண்டும்‌ என்பதை 
விவரமாகக்‌ கூறுவார்கள்‌. இதற்கும்‌ சில காரணங்களால்‌ உண்டு. ஒவ்வொரு 
கோத்திரங்களுக்கும்‌, ஒவ்வொரு பரம்பரையினர்‌ மற்றும்‌ ஒவ்வொரு 
இனத்தவருக்கும்‌ (ஜாதியினர்‌) தனித்தனி சடங்கு முறைகள்‌ மற்றும்‌ மந்திரங்கள்‌ 
உண்டு என்பதினால்‌ அவற்றை இங்கு தனித்தனியே விவரிக்காமல்‌ பொதுவாக 
கடைபிடிக்கப்படும்‌ சடங்குகளை மட்டும்‌ விவரித்து உள்ளேன்‌. 





பூஜை அறையும்‌ ஏற்றப்பட்டு உள்ள விளக்கு. 
ஒருவர்‌ வீட்டில்‌ மரணம்‌ ஏற்பட்டால்‌ அடுத்த பன்னிரண்டு 
நாட்களும்‌ அந்த அறையின்‌ கதவை முடி வைத்திகுப்பார்கள்‌. 


32) குடும்பத்தில்‌ ஒருவர்‌ இறந்து விட்டால்‌ முதலில்‌ வீட்டில்‌ பூஜை அறை 
தனியாக இருந்தால்‌ அங்குள்ள விளக்கை அணைத்து விட்டு அறையை மூடி 
வைத்து விடுவார்கள்‌. அதை பன்னிரண்டு நாட்கள்‌ காரியங்கள்‌ முடியும்வரை திறக்க 
மாட்டார்கள்‌. பல வீடுகளில்‌ பூஜை அறை என்பது தனியாக இருக்காது. அந்த 
வீடுகளில்‌ ஏதாவது ஒரு அறையில்‌ அல்லது மூலையில்‌ சுவற்றில்‌ ஆணி அடித்து 
தெய்வங்களை மாட்டி வைத்து இருப்பார்கள்‌. பொதுவாக தினமும்‌ அந்த 
தெய்வங்களுக்கு முன்னால்‌ விளக்கு ஏற்றி வைப்பார்கள்‌. குடும்பத்தில்‌ ஒருவர்‌ 
இறந்து விட்டால்‌ அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ அந்த விளக்கை ஏற்ற 
மாட்டார்கள்‌. ஏற்றக்‌ கூடாது என்பது சாஸ்திரம்‌. அதை போலவேதான்‌ வீட்டில்‌ 
அடுப்பையும்‌ ஏற்றி சமைக்கலாகாது என்பார்கள்‌ என்றாலு கூட அந்த வீட்டின்‌ தென்‌ 
திசையில்‌ ஒரு விளக்கை அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ அணையாமல்‌ ஏற்றி 
வைத்து இருப்பார்கள்‌. அந்த விளக்கை ஏன்‌ ஏற்ற வேண்டும்‌? அதன்‌ தாத்பர்யம்‌ 
என்ன ? 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


33) குடும்பத்தில்‌ ஒருவருடைய மரணத்தினால்‌ வீட்டினருக்கு ஏற்பட்டு உள்ள 
அசெளகர்யம்‌ அதாவது இறந்தவரது இழப்பினால்‌ ஏற்பட்டுள்ள துயர நிலைக்‌ காலம்‌ 
என்பதை சுருக்கி அசெளகம்‌ என்பார்கள்‌. அதைதான்‌ சாஸ்திர சம்பிராயததில்‌ 
தீட்டு காலம்‌ என்று கூறி உள்ளார்கள்‌. 


34) மகிழ்ச்சியான நாட்களில்‌ விட்டில்‌ அனைவரும்‌ நலமாக உள்ள 
நேரத்தில்‌ குடும்ப மகிழ்ச்சி மற்றும்‌ மன அமைதிக்காக தெய்வங்களுக்கு முன்னால்‌ 
ஏற்றப்படும்‌ ஒளி விளக்கின்‌ மூலம்‌ அந்த தெய்வங்களை நமது வீட்டிற்கு வந்து 
நமக்கு அருள்‌ புரிய வேண்டும்‌ என்று மானசீகமாக வேண்டுகோள்‌ விடுகிறோம்‌. 
விட்டில்‌ விளக்கு ஏற்றி வைத்து வைத்து தம்மை ஆராதிக்கும்‌ பக்தர்களுக்கு அருள்‌ 
செய்ய அந்த விளக்கின்‌ ஒளி மூலம்‌ தெய்வங்களே பல சமயங்களில்‌ நம்மை 
அறியாமல்‌ வீட்டுக்குள்‌ வந்து போகுமாம்‌. ஆனால்‌ மரணம்‌ அடைந்த ஜீவன்கள்‌ 
உலவும்‌ இடத்தில்‌, அதனுடன்‌ சேர்ந்து வேறு பல தீய ஆத்மாக்களும்‌ உலவும்‌ 
இடங்களில்‌ தெய்வம்‌ வருவது இல்லை. 


35) அப்படிப்பட்ட விட்டில்‌ விளக்கேற்றி வைத்து மந்திரங்களை உச்சரித்து 
தெய்வத்தை வேண்டும்‌ போது, அங்கு சுற்றித்‌ திரியும்‌ தீய ஆத்மாக்கள்‌ வேண்டும்‌ 
என்றே மந்திர உச்சாடனைகள்‌ செய்பவரின்‌ எண்ணத்தில்‌ புகுந்து மந்திர 
உச்சாடனைகளை தவறாக உச்சரிக்க வைக்குமாம்‌. அப்படி தவறாக 
உச்சரிக்கப்படும்‌ மந்திரங்களினால்‌ உச்சாடனம்‌ செய்பவர்களுக்கு வாழ்க்கையில்‌ 
பல துன்பங்கள்‌ வந்து சேரும்‌ என்பதினால்‌ இறந்தவர்கள்‌ வீட்டில்‌ தீட்டு காலம்‌ 
எனப்படும்‌ முதல்‌ பன்னிரண்டு நாட்களிலும்‌ தெய்வங்களுக்கு முன்னால்‌ 
விளக்கேற்றி வைத்து தெய்வங்களை வழிபடுவது ஆன்மீக ரீதியில்‌ தடுக்கப்பட்டு 
உள்ளது. தெய்வ ஆராதனை எனும்‌ புனிதம்‌ வாய்ந்த செயலை துக்க காலத்தில்‌ 
இறந்தவரது வீட்டில்‌ செய்வதை ஆன்மீக ரீதியில்‌ இதனால்தான்‌ 
அனுமதிக்கவில்லை. மன இருள்‌ இல்லாமல்‌ பூரண பக்தியோடு செய்ய வேண்டிய 
தெய்வ காரியம்‌ எதையுமே துயரத்துடன்‌ செய்யக்‌ கூடாது என்பதினால்‌ இந்த நியதி 
வைக்கப்பட்டு உள்ளது. 


36) ஒருவர்‌ வீட்டில்‌ மரணம்‌ நிகழ்ந்ததும்‌ அந்த குடும்பத்தை விட்டு அடுத்த 
பன்னிரண்டு நாட்களில்‌ வெளியேற உள்ள ஆத்மா துயரத்தோடு அங்கு சுற்றித்‌ 
திரியும்‌ நேரத்தில்‌, நாம்‌ நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஏற்கனவே துயறுற்று 
திரியும்‌ ஆத்மாவை மேலும்‌ துயரத்தில்‌ ஆழ்த்தலாமா? அந்த ஆத்மாவின்‌ 
துயரத்தில்‌ அந்த வீட்டினரும்‌ ஆத்மார்த்தமாக பங்கு கொள்கிறார்கள்‌ என்பதை 
வெளிப்படுத்துவதற்காகவும்‌ தெய்வத்தின்‌ முன்பாக விளக்கை அந்த பன்னிரண்டு 
நாட்களும்‌ ஏற்றுவது இல்லை. அந்த நேரத்தில்‌ எந்த தெய்வங்களும்‌ அங்கு 
வராதாம்‌. 


37) அதே சமயம்‌ இறந்து போனவர்‌ அறையில்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ ஒரு 
சின்ன தீப விளக்கை அந்த பனிரண்டு நாட்களும்‌ அணையாதபடி இருக்குமாறு 
ஏற்றி வைத்திருக்க வேண்டும்‌ என்ற நியதி உள்ளது. அது ஏன்‌? அடுத்த 


அ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


பன்னிரண்டு நாட்களும்‌ யம தர்மனின்‌ ஆதிக்கத்தில்‌ உள்ள அந்த விட்டில்‌ யம 
தர்மதேவருக்கு மட்டுமே முக்கியத்துவம்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதற்காக 
செய்யப்படும்‌ காரியம்‌ அது. இறந்தவரது ஆத்மாவின்‌ பாவங்களை மன்னித்து, அந்த 
ஆத்மாவை அழைத்துச்‌ செல்ல வரும்‌ யமகணங்கள்‌ அவர்களை துன்புறுத்தாமல்‌ 
நல்ல முறையில்‌ அழைத்துச்‌ செல்ல வேண்டும்‌ என்பதற்காக யம தேவனை 
ஆராதிக்கும்‌ வகையில்‌ அவருக்கு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும்‌ என்பதினால்‌ 
இதை செய்கிறார்கள்‌. யமதேவர்‌ தென்‌ திசையில்‌ உள்ளதினால்‌ தென்‌ திசையில்‌ 
விளக்கை ஏற்றி வைத்து, அவரை தெய்வமாக வணங்கி அவருக்கு மரியாதை 
தருகிறார்கள்‌. சில ஊர்களில்‌ யமதேவருக்கு ஆலயமும்‌, சில ஆலயங்களில்‌ 
யமனுக்கு சன்னதிகளும்‌ உள்ளன என்பதை கவனியுங்கள்‌. 


38) மரணம்‌ அடைந்தவர்‌ அறையில்‌ விளக்கை ஏற்றுவதற்கு இன்னொரு 
காரணமும்‌ உண்டு. உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவானது அந்த விட்டில்‌ 
சுற்றிக்‌ கொண்டே இருக்கும்‌. அப்போது உயிருடன்‌ இருந்த நாட்களில்‌ தான்‌ 
வாழ்ந்திருந்த அறையில்‌ அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ சுதந்திரமாக சுற்றிக்‌ 
கொண்டு இருக்கும்‌ ஆத்மாவானது இருட்டில்‌ தட்டுத்‌ தடுமாறிக்‌ கொண்டு இருக்கக்‌ 
கூடாது. தம்மை நல்ல முறையில்‌ அழைத்துக்‌ கொண்டு சொர்க்கத்தில்‌ விட 
வேண்டும்‌ என யம தேவரை அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ ஆராதித்துக்‌ கொண்டு 
இருக்க வேண்டும்‌ என்பதற்காக அந்த ஆத்மாவின்‌ சார்ப்பில்‌ யமதேவருக்கு அந்த 
வீட்டினரால்‌ வைக்கப்படும்‌ விளக்காம்‌ அது. இரவு முழுவதும்‌ விளக்கு ஏற்றி 
வைப்பது எம பயம்‌ தீர்ப்பதாக ஐதீகம்‌. 


39) கருட புராணத்தில்‌ அவ்வபோது குறிப்பிடப்படும்‌ யமதேவர்‌ ஒரு 
திக்பாலர்‌, சூரிய பகவானின்‌ மகனான அவர்‌ ஆதித்யர்‌ மட்டும்‌ அல்ல அவரே 
தெற்குத்‌ திசையின்‌ காவலர்‌ ஆவார்‌. ஆன்மீக நூல்களில்‌ யமபெருமானை 
அதிதேவதையாக கூறப்பட்டுள்ளது. அவர்‌ அனைவருக்கும்‌ சமமானவர்‌. 
சிவபெருமான்‌ தனக்கு இட்ட பணியை செய்து வருபவர்‌. அவருக்கு நன்றி 
சொன்னால்‌ அவர்‌ பாதுகாப்பில்‌ இருக்கும்‌ மரணம்‌ அடைந்து விட்டவராது 
ஆத்மாவை நல்லமுறையில்‌ நடத்துவார்‌ என்பதற்காக அந்த குடும்பத்தினர்‌ தென்‌ 
திசையில்‌ யமதீபம்‌ எனும்‌ எண்ணெய்‌ விளக்கை ஏற்ற வேண்டும்‌. யமபெருமானை 
வேண்டிக்‌ கொண்டு தீபாவளி பண்டிகையிலும்‌, ஆலயங்களிலும்‌ ஏற்றப்படும்‌ எம 
தீபத்திற்கு சமமான எம தீபமே இறந்தவர்கள்‌ வீட்டிலும்‌ பன்னிரண்டு நாட்களும்‌ 
வைக்கப்படும்‌ தீபம்‌ என்பதாக சில சாஸ்திர நூல்களில்‌ குறிப்பிடப்பட்டு உள்ளது. 


40) ஒருவர்‌ இறந்துவிட்டால்‌ அந்த வீட்டினருக்கு அசெளகம்‌ அல்லது தீட்டு 
என்பது வந்து விடும்‌ என்பார்கள்‌. வீட்டின்‌ சொந்தக்காரர்களுக்கு இறந்தவருடனான 
சொந்தத்தின்‌ அடிப்படையில்‌ தீட்டுக்‌ காலம்‌ வறையுறுக்கபட்டு உள்ளன (தீட்டுக்‌ 
கால அளவு எத்தனை என்பதை கடைசிப்‌ பகுதியில்‌ தந்து உள்ளேன்‌). தீட்டு 
என்பதைக்‌ குறித்து இங்கு சின்ன விளக்கம்‌ தர வேண்டி உள்ளது. சாதாரணமாக 
தீட்டு என்றால்‌ விலக்கி வைக்கப்பட்ட வேண்டியது என்பது பொருள்‌ ஆகும்‌. 
உதாரணமாக பெண்கள்‌ மாத விலக்கு ஆன காலத்தில்‌ மூன்று நாட்கள்‌ தீட்டுக்‌ 
காலம்‌ என்று கூறி அவளை விட்டில்‌ அனைவரிடமும்‌ இருந்து தள்ளி இருக்குமாறு 


2 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


கூறுவார்கள்‌. அவளை தனி அறையில்‌ அல்லது தனி மூலையில்‌ தங்க வைத்து 
இருப்பார்கள்‌. அவளை யாரும்‌ தொடக்‌ கூடாது, தீண்டக்‌ கூடாது, குறைந்தது பத்தடி 
தள்ளி நிற்க வேண்டும்‌ என்றெல்லாம்‌ கூறுவார்கள்‌. 


41) அந்த காலத்தில்‌ இப்படியாகக்‌ கடைப்பிடிக்கப்பட்ட நியதிக்கான விஞ்ஞான 
பூர்வமான காரணம்‌ பின்‌ காலத்தில்‌ தெரிய வந்துள்ளது. இயற்கையாக பெண்களின்‌ 
உடலில்‌ ஏற்படும்‌ கோளாறினால்‌ அந்த மூன்று நாட்கள்‌ அவள்‌ பலமின்றி இருப்பாள்‌, 
அசுத்தமாக இருப்பாள்‌ என்றும்‌, அந்த மூன்று நாட்களிலும்‌ பலமின்றி இருக்கும்‌ 
அவளுக்கு முழு ஒய்வு தேவை, திருமணம்‌ ஆகி இருந்தால்‌ தாம்பத்திய உறவுகள்‌ 
கூடாது, மூன்று நாட்களும்‌ குளிக்கக்‌ கூடக்‌ கூடாது என்று சாஸ்திரங்களில்‌ 
நடைமுறையாக வைத்து இருந்தார்கள்‌. ஆகவே அந்த மூன்று நாட்களும்‌ அவளை 
தள்ளி வைக்கப்பட்டு உள்ளதைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ அந்த மூன்று நாட்களையும்‌ 
அவளுக்கு தீட்டுக்‌ காலம்‌, அதாவது தூர விலக்கி வைத்திருக்க வேண்டிய காலம்‌ 
என்றார்கள்‌ (அந்தணர்களின்‌ பலர்‌ வீடுகளில்‌ மாதவிலக்கு ஆன பெண்களை 
'தூரமணா' அதாவது தூரத்தில்‌ மனையில்‌ அமர்ந்து உள்ளவள்‌ என்பார்கள்‌. 





42) அதே போன்ற நிலைதான்‌ இறந்தவர்கள்‌ வீடுகளிலும்‌ கடைபிடிக்கப்படும்‌ 
தீட்டுக்‌ காலம்‌ என்பதும்‌ ஆகும்‌. இறந்தவர்களது குடும்பத்தினர்களின்‌ துக்க 
அளவின்‌ மன நிலைக்கு ஏற்ப தீட்டுக்‌ காலம்‌ நிர்ணயிக்கப்பட்டு இருந்துள்ளது. 
அதாவது ஒருவர்‌ வீட்டில்‌ இறந்தவரது இழப்பினால்‌ ஏற்பட்டுள்ள மனத்‌ துயர 
காலத்தில்‌ அவர்களால்‌ சந்தோஷமாக இருக்க முடியாது. மகிழ்ச்சியுடன்‌ இருந்தபடி 
காரியங்களை செய்ய மனம்‌ வராது. வீட்டில்‌ உள்ளவர்கள்‌ அவ்வப்போது 
அழுதவண்ணமே, துக்கத்தோடு இருப்பார்கள்‌. ஒருவர்‌ பெரும்‌ துயரில்‌ 
இருக்கும்போது அவர்களது நரம்பு மண்டலம்‌ தளர்ச்சி அடையும்‌, மன நிலை 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


பாதிக்கப்பட்டு விரக்தி நிலையில்‌ இருப்பார்கள்‌. அந்த நேரத்தில்‌ அவர்களுக்கு மன 
ஒய்வு தேவை. அப்போது அதிக வேலை செய்தால்‌ நரம்பு தளர்வு இன்னும்‌ அதிகம்‌ 
ஆகும்‌. நரம்பு மண்டலம்‌ தளர்ச்சி அடையும்போது அவர்கள்‌ துயரம்‌ இன்னும்‌ 
பெருகும்‌. ஏன்‌ என்றால்‌ மனக்‌ கட்டுப்பாடு அவர்களிடம்‌ குறைந்திருக்கும்‌. ஆகவே 
அவற்றை தடுக்கவே, அமைதி தரவே அந்த குடும்பத்தினரை கர்மா முடியும்வரை 
தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டவர்களாகக்‌ கருதுவார்கள்‌. கர்மா செய்யும்‌ 
காலமான பன்னிரண்டு (பதிமூன்றாம்‌ நாள்‌ சுப காரிய நாள்‌) நாட்களில்‌ அவர்கள்‌ 
மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு வந்து விடுவார்கள்‌. ஆகவே அதையே தீட்டு 
காலம்‌ என்று கூறி அந்த தீட்டு காலத்தில்‌ இறந்தவர்‌ விட்டுக்கு அதிகம்‌ யாரும்‌ 
சென்று குடும்பத்தினரை தொந்தரவு செய்யக்‌ கூடாது என்ற நெறிமுறைகளை 
வகுத்திருந்தார்கள்‌. உடல்‌ மற்றும்‌ மன ரீதியாக பாதிக்கப்படுபவருக்கு ஒய்வு தர 
தீட்டு எனக்‌ கூறப்பட்ட இதில்‌ விஞ்ஞான அடிப்படையும்‌ உள்ளது. 


43) ஒரு இந்து ஆணுக்கு பிறக்கும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌, இந்த ஆண்‌ 
குழந்தைகளுக்குப்‌ பிறக்கும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌ என வரிசையாக வரும்‌ ஏழு 
சந்ததியில்‌ ஏற்படும்‌ அனைத்துக்‌ கிளைகளிலும்‌ உள்ள ஆண்கள்‌ அனைவரும்‌ 
பங்காளிகள்‌ எனப்படுவர்‌. ஒரு மூல புருஷனின்‌ ஏழு தலைமுறையினரை 
பங்காளிகள்‌, தாயாதிகள்‌ மற்றும்‌ சபிண்டர்கள்‌ என்ற பெயர்களில்‌ அழைப்பார்கள்‌. 
அவர்கள்‌ வீடுகளில்‌ ஏற்படும்‌ பிரசவங்களினால்‌ ஏற்படும்‌ தீட்டை சூதக தீட்டு 
என்பார்கள்‌. இறந்து போனவர்களுக்காக பெரும்‌ தீட்டை ஆசெளசம்‌ என்பார்கள்‌. 
இந்த இருவகை தீட்டு காலத்திலும்‌ சந்தியாவந்தனம்‌ தவிர வேறு எதையுமே 
செய்யக்‌ கூடாது என்பதாக சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன.ஒரு குடும்பத்தின்‌ முதல்‌ 
ஆண்‌ வழியாக தோன்றும்‌ மகன்‌-பேரன்‌-கொள்ளுப்பேரன்‌-எள்ளுப்பேரன்‌ 
எள்ளுப்பேரனுக்கு மகன்‌ - எள்ளுப்‌ பேரனுக்குப்‌ பேரன்‌ வரையில்‌ முதல்‌ ஆணையும்‌ 
சேர்த்து ஏழு தலைமுறைகள்‌ வருகின்றது. இந்த ஏழு தலைமுறைகளுக்குள்‌ 
அடங்கும்‌ அத்தனை பங்காளிகளில்‌ யாராவது ஒருவர்‌ இல்லத்தில்‌ ஏற்படும்‌ 
பிறப்பினாலும்‌ அல்லது இறப்பினாலும்‌ அனைவருக்கும்‌ தீட்டு உண்டாகும்‌. 
பஞ்சாங்கங்கள்‌ ஒருவர்‌ இறந்த பின்‌ தவிர்க்க வேண்டிய சுப காரியங்கள்‌ பற்றி சில 
பரிந்துரைகளை அளிக்கின்றன. 


44) இந்த நிலையில்‌ இறந்தவருக்கு பன்னிரண்டு நாட்கள்‌ சில சடங்குகளை 
செய்ய வேண்டும்‌. அவற்றை செய்யாவிடில்‌ இறந்தவரது ஆத்மாக்களை சாந்தி 
அடையச்‌ செய்ய முடியாது. யமதர்மராஜரின்‌ கருணையையும்‌ பெற முடியாது. 
ஜயோ நம்மை விட்டுப்‌ போய்‌ விட்டாரே என மனத்‌ துயரில்‌ இருந்தவாறு 
சடங்குகளை செய்யும்போது குடும்பத்தினர்‌ மனம்‌ சஞ்சலத்தில்‌ இருக்கும்‌. 
இப்படிப்பட்ட மன அதிர்வுகளிலிருந்து மீண்டு, மனநிலையை பக்குவப்படுத்திக்‌ 
கொண்டு அவரவர்‌ இயல்பு நிலைக்குத்‌ திரும்ப தீட்டு எனும்‌ பெயரில்‌ கால 
அவகாசம்‌ தரப்பட்டு உள்ளது. 


45) தீட்டுக்‌ காலம்‌ அனுஷ்டிக்கப்பட்டதற்கு மன மற்றும்‌ உடல்‌ தளர்ச்சியைத்‌ 
தவிர விஞ்ஞான அடிப்படையிலான இன்னொரு வலுவான காரணமும்‌ உள்ளது. 
இறந்து போனவர்கள்‌ விட்டில்‌ இறந்தவரது உடலில்‌ இருந்து சில கிருமிகள்‌ 


அடே 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


வெளியேறி இருக்கும்‌. அவை அதிக காலம்‌ உயிருடன்‌ இருக்காது. சில நாட்களே 
உயிர்‌ வாழும்‌ தன்மைக்‌ கொண்டது அந்த கிருமிகள்‌. ஆகவே அவை இறந்தவர்கள்‌ 
விட்டில்‌ சில நாட்களே உயிருடன்‌ இருக்கும்‌ என்றாலும்‌ அவற்றை மற்றவர்களுக் 
கும்‌ பரவ விடக்‌ கூடாது என்பதினால்‌ மரணம்‌ அடைந்தவர்‌ வீடுகளுக்கு அதிகம்‌ 
எவரும்‌ செல்லக்‌ கூடாது என்ற கட்டுப்பாடு தீட்டு வீடு” எனும்‌ பெயரில்‌ இருந்தது. 
அது மட்டும்‌ அல்ல கர்மாவை செய்பவர்கள்‌ தினமும்‌ சுடுகாட்டுக்கு சென்று (அந்த 
காலத்தில்‌) கல்‌ ஊன்றிய இடத்தில்‌ பன்னிரண்டு நாள்‌ காரியம்‌ செய்துவிட்டு 
வருவார்கள்‌. அப்போது அவர்கள்‌ உடலில்‌ சில விஷக்‌ கிருமிகளுடன்‌ கூடிய 
அசுத்தங்களும்‌ ஒட்டிக்‌ கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்ட விஷக்‌ 
கிருமிகளை தாமே அறியாமல்‌ வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவதினால்‌ அவை 
வீட்டில்‌ இன்னமும்‌ பரவ வாய்ப்புண்டு. பன்னிரண்டு நாட்கள்வரை அவை அந்த 
வீட்டில்‌ இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆகவே அந்த பன்னிரண்டு நாட்களிலும்‌ 
சுடுகாட்டுக்கு சென்று விட்டு திரும்பும்‌ வீட்டினரை தொட்டுத்‌ தழுவுவதின்‌ மூலம்‌ 
நம்‌ மீதும்‌ அந்தக்‌ கிருமிகள்‌ ஒட்டிக்‌ கொள்ள வாய்ப்பு உள்ளது. அவற்றை மனதில்‌ 
கொண்டுதான்‌, சுத்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும்‌ என்பதை அறிவுறுத்தும்‌ 
வகையில்‌, மறைமுகமாக கர்மாவை செய்யும்‌ வீட்டுக்குச்‌ சென்றால்‌ குளிக்காமல்‌ 
விட்டுக்குள்‌ நுழையக்‌ கூடாது என்று சாஸ்திர விதி நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. 
அவைகளே தீட்டு என கூறப்பட்டு அவர்களிடம்‌ இருந்து மற்றவர்கள்‌ தள்ளி இருக்க 
வேண்டும்‌ என்று கூற காரணமாக அமைந்தது. 


46) ஆனால்‌ அந்த கிருமிகள்‌ அனைத்தும்‌ சுத்த சாந்தி (கிரேக்கியம்‌) 
செய்யப்படும்‌ பதிமூன்றாவது நாளன்று செய்யப்படும்‌ ஹோம குண்டத்தில்‌ இருந்து 
வெளிப்படும்‌ ஹோம குண்டப்‌ புகையை தாங்க முடியாமல்‌ வெளியேறி விடும்‌, 
அல்லது மரணம்‌ அடைந்து விடும்‌. அதற்குக்‌ காரணம்‌ ஹோமங்களில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மருத்துவ குணமும்‌, கிருமி 
நாசினி தன்மையும்‌ உண்டு என்பதினால்தான்‌ பன்னிரண்டாம்‌ நாள்‌ முடிந்த பின்‌ 
சுபஸ்சவீகாரம்‌ எனும்‌ பெயரில்‌ ஹோமம்‌ வளர்த்து சடங்கு செய்யப்பட்டது. 
விஞ்ஞான ரீதியிலான இதை மனதில்‌ கொண்டுதான்‌, கிருமி நாசினி போன்ற 
குறிப்பிட்ட தன்மைகளை கொண்ட பொருட்களை ஹோமங்களில்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌, இன்னென்ன பொருட்களை ஹோமத்தில்‌ போட்டால்தான்‌ அந்த 
கலவையின்‌ சக்தியினால்‌ ஹோமப்‌ புகையில்‌ இருந்து கிருமி நாசினி தோன்றும்‌ 
என்பதற்காக அவை சாஸ்திர விதி என்று கூறப்பட்டு இருந்திருக்க வேண்டும்‌ 
என்பது தெளிவு. அன்று நடைபெறும்‌ ஹோம சடங்கிற்கு அனைவரும்‌ 
செல்லலாம்‌ என நியதி ஏற்பட்டது. 


47) இப்படியான விஞ்ஞான ரீதியிலான காரணங்களைத்‌ தவிர மேலும்‌ ஒரு 
ஆன்மீகக்‌ காரணமும்‌ உள்ளது. அந்த பன்னிரண்டு நாட்களிலும்‌ இறந்தவர்களது 
ஆத்மா தான்‌ வாழ்ந்திருந்த அந்த வீட்டில்‌ வந்து கொண்டும்‌ போய்க்‌ கொண்டும்‌ 
இருக்கும்‌. அந்த நேரத்தில்‌ உறவினரும்‌ மற்றவர்களும்‌ வீட்டுக்கு வந்து 
உற்சாகமாக இருந்தால்‌ அதைக்‌ கண்டு அந்த ஆத்மா வேதனைப்பட்டு மனம்‌ 
வெதும்பி நிற்கும்‌. அவர்களுடைய சந்தோஷ அதிர்வலைகள்‌ அந்த இடத்தில்‌ 
இருந்து துயர அதிர்வலைகளை துரத்தி அடிக்க, துயரமுற்று உள்ள ஆத்மாக்களும்‌ 


ச 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


சடங்குகளை ஏற்க முடியாமல்‌ அங்கிருந்து ஓடிப்‌ போக நேரிடும்‌. அதனால்‌ அது 
படும்‌ வேதனை, துயரம்‌ போன்றவை அந்த குடும்பத்தின்‌ அமைதி இன்மைக்கு வழி 
வகுத்து விடும்‌. ஒரு விதத்தில்‌ பார்த்தால்‌ அதுவே துயரத்தோடு இருக்கும்‌ 
ஆத்மாவின்‌ சாபத்தைப்‌ பெற வழி வகுத்து விடும்‌. 


48) அது மட்டும்‌ அல்லாது, இறந்தவரது ஆத்மா அந்த விட்டுக்கு வந்து 
கொண்டும்‌ சென்று கொண்டும்‌ இருக்கையில்‌ அதன்‌ பின்னால்‌ அதை பிடித்துக்‌ 
கொண்டே வேறு சில ஆத்மாக்களும்‌ அதனுடன்‌ வந்து கொண்டு இருக்கும்‌. அந்த 
நேரத்தில்‌ அங்கு அடிக்கடி வருபவர்களை சில தீய ஆத்மாக்கள்‌ தாக்க வாய்ப்புண்டு. 
பசியினாலும்‌, தாகத்தினாலும்‌ வாடும்‌ இறந்தவரது ஆத்மாவே கூட அவர்களுடைய 
நடத்தையைக்‌ கண்டு கோபமடையலாம்‌. அதன்‌ விளைவாக அவர்களுக்கு சாபமும்‌ 
கொடுக்கலாம்‌. ஆகவேதான்‌ இவற்றை எல்லாம்‌ தவிர்க்க அந்த பன்னிரண்டு 
நாட்களையும்‌ தீட்டு காலம்‌ எனக்‌ கூறி அந்த வீட்டுக்கு யாரும்‌ செல்லக்கூடாது, 
அப்படி சென்றாலும்‌ வீடு திரும்பிய பின்‌ குளித்த பின்னரே வீட்டிற்குள்‌ செல்ல 
வேண்டும்‌ என்ற நியதியை வைத்து இருந்தார்கள்‌. 


49) அப்படி என்றால்‌ அனைவருக்கும்‌ பன்னிரண்டு நாட்கள்தான்‌ அசெளகரிய 
அல்லது தீட்டுக்‌ காலமா என்றால்‌ அதுவும்‌ இல்லை. ஒவ்வொருவருக்கும்‌ தரப்பட்டு 
உள்ள ஆசெளகர்ய காலத்தை அந்த காலத்தில்‌ அவரவருக்கு இருந்ததாக நம்பப்பட்ட 
மன மற்றும்‌ ஆன்மீக நிலைக்கேற்ப இத்தனை, இத்தனைக்‌ காலம்‌ என 
வறையுறுத்தி வைத்து உள்ளார்கள்‌. அவர்கள்‌ சமூக கொண்டாட்டங்களில்‌ 
ஈடுபடுவதில்‌ இருந்து விலக்கி வைக்கப்பட்டு அதற்கான கால அளவையும்‌ 
வறையுறுத்தி அதை தீட்டுக்‌ காலம்‌ எனப்‌ பெயரிட்டு உள்ளார்கள்‌ (அந்த தீட்டுக்‌ 
கால அளவு எத்தனை என்பதை கடைசி பாகத்தில்‌ கொடுத்துள்ளேன்‌. 


50) உண்மையாகப்‌ பார்த்தால்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ நிலவிய குடும்ப மன 
நிலை, மனக்கட்டுப்பாடு, மன உறுதி போன்றவற்றின்‌ அடிப்படையில்‌ 
ஏற்படுத்தப்பட்டதே தீட்டுக்காலம்‌, அதாவது மனத்‌ துயர்‌ நீங்குவதற்கு 
கொடுக்கப்பட்ட கால அளவு என்பதாகும்‌. அவை விஞ்ஞான அடிப்படையில்‌ 
அமைந்தவை அல்ல. சில சடங்குகளை மிகைப்படுத்தி வேதங்கள்‌ கூறியவை, வழி 
வழியாக வாய்‌ மொழிச்‌ செய்தியாக கூறப்பட்டு வந்தவற்றை என அவற்றின்‌ 
சாரத்தை சற்றே உருமாற்றி அந்த காலத்தில்‌ சமுதாயத்தில்‌ தம்மை உயர்வாக 
காட்டிக்‌ கொள்ள அந்தணர்கள்‌ ஏற்படுத்திய சட்ட திட்டங்களே ஆகும்‌. அதில்‌ 
தீட்டுக்‌ காலமும்‌ ஒன்று ஆகும்‌. 


51) தீட்டு சம்மந்தமாக சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ள சில நியதிகளுக்கு 
விஞ்ஞான ரீதியிலான அடிப்படை காரணம்‌ உண்டு என்றாலும்‌ அவற்றில்‌ 
கூறப்பட்டு உள்ள தீட்டுக்‌ கால அளவிற்கு எந்த விதமான விஞ்ஞான அடிப்படை 
ஆதாரமுமே கிடையாது என்பதே உண்மை. இதற்கு உதாரணத்தைக்‌ காட்ட 
வேண்டும்‌ எனில்‌ ஒரு குடும்பத்தில்‌ ஒருவர்‌ இறந்தால்‌ அதனால்‌ ஏற்படும்‌ தீட்டு 
பிராமணர்களுக்கு பத்து நாட்கள்‌, க்ஷத்திரியர்களுக்கு பதினைந்து நாட்கள்‌, 
வைசியர்களுக்கு இருபது நாட்கள்‌ மற்றும்‌ சத்திரருக்கு முப்பது நாட்கள்‌ எனக்‌ 


த 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


கூறப்பட்டு இருப்பதில்‌ இருந்தே இவை வர்ணாஸ்ரம அடிப்படையில்‌ உருவானது 
என்பது விளங்கும்‌. 


52) அது மட்டும்‌ அல்ல. ஒரே குடும்பத்திலும்‌ கூட இன்னாருக்கு இத்தனை 
நாட்கள்‌ தீட்டு என்றும்‌ பல பிரிவுகளை வைத்து உள்ளார்கள்‌. மரணம்‌ 
அடைந்தவருடைய பங்காளியில்‌ ஒருவருக்கு பத்து நாட்கள்‌ தீட்டு, அதே 
குடும்பத்தில்‌ இன்னும்‌ சிலருக்கு மூன்று நாட்கள்‌, இன்னும்‌ சிலருக்கு ஒரு நாள்‌ 
என தீட்டுக்‌ காலத்தை அமைத்து உள்ளார்கள்‌. உண்மையிலேயே தீட்டு காலத்துக்கு 
விஞ்ஞான ரீதியிலான அடிப்படை காரணம்‌ முழுமையாக இருந்திருந்தால்‌ 
அதெப்படி ஒவ்வொருவருக்கும்‌ தீட்டு காலம்‌ வேறுபட்டு இருக்கும்‌ ? (அந்த தீட்டுக்‌ 
கால அளவு எத்தனை என்பதை கடைசியில்‌ கொடுத்துள்ளேன்‌). 


53) இதில்‌ இன்னொன்றையும்‌ சரியான நியதியாக ஏற்றுக்‌ கொள்ள 
முடியவில்லை. தற்கொலை செய்து கொண்டவர்கள்‌, விபத்தில்‌ இறந்தவர்கள்‌, 
யுத்தத்தில்‌ மரணம்‌ அடைந்தவர்கள்‌ மற்றும்‌ இயற்கையாக இறந்தவர்கள்‌ 
என்பவர்களுக்காக அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஆசெளச மற்றும்‌ தீட்டு கால அளவு 
வெவ்வேறாக உள்ளது எனும்போது காலத்துக்குப்‌ பொருந்தாத, விஞ்ஞான ரீதியில்‌ 
அமைந்தில்லாத இது போன்ற சில நியதிகள்‌ (அனைத்து நியதிகளும்‌ அல்ல) 
சாஸ்திரத்தின்‌ அடிப்படையில்‌ உருவானது இல்லை, இடை செருகல்கல்தான்‌ 
என்பது விளங்கும்‌. அதைக்‌ கடைபிடிப்பதும்‌, கடை பிடிக்காததும்‌ அவரவர்‌ 
கொண்டுள்ள நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ அமைந்து இருக்கும்‌. அதை நாம்‌ 
எதிர்ப்பது தவறு. அது தனி நபர்‌ விருப்பம்‌ ஆகும்‌. 


ஒருவர்‌ தக்ஷிணாயனத்தில்‌, க்ருஷ்ண பக்ஷத்தில்‌, இரவில்‌ இறந்தால்‌ அந்த 
தோஷங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க ஒவ்வொன்றுக்கும்‌ அதற்கென தரப்பட்டு உள்ள 
குறிப்பிட்ட ஹோமங்களை செய்தாக வேண்டும்‌. அதற்கான பரிகார ஹோமம்‌ 
என்பது என்ன என்பதை வீட்டு ப்ரோஹிதர்‌ கூறுவார்‌ ஒருவர்‌ உத்திராயணத்தில்‌, 
சுக்ல பக்ஷத்தில்‌, பகலில்‌ இறந்தால்‌ பரிகார ஹோமம்‌ கிடையாது. 


பூரட்டாதி, உத்திரட்டாதி போன்ற நக்ஷத்திரங்களில்‌ இறந்தால்‌ பூமி தானம்‌ 
செய்யவேண்டும்‌. 


புனர்பூசம்‌, விசாகம்‌, பூரட்டாதி போன்ற நக்ஷத்திரங்களில்‌ இறந்தால்‌ 
ஹிரண்யதானம்‌ செய்யவேண்டும்‌. 


செவ்வாய்‌, வியாழன்‌, வெள்ளிகளில்‌ இறந்தால்‌ அந்தந்த க்ரஹத்திற்கு 
ப்ரீதிகரமானதை தானம்‌ செய்யவேண்டும்‌. இவற்றை அந்தந்த வீட்டி 
புரோகிதர்களை கலந்து ஆலோசனை செய்து செய்ய வேண்டும்‌. 

ஒருவர்‌ இறந்த 6 மணி நேரத்திற்கு பிறகு உடலை தஹனம்‌ செய்ய 
வேண்டுமானால்‌ பர்யுஷித ஹோமம்‌ என்பதை செய்ய வேண்டும்‌. ஆனால்‌ இறந்த 
4 மணி நேரத்திற்குள்‌ உடலை தஹனம்‌ செய்தால்‌ பர்யுஷித ஹோமம்‌ செய்யத்‌ 
தேவையில்லை. பர்யுஷிதம்‌ என்றால்‌ பழையதானது என்பது பொருள்‌. இதன்‌ 


தது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தாத்பர்யம்‌ என்ன என்றால்‌ இறந்தவர்களை ஆறு மணி நேரத்துக்குள்‌ தகனம்‌ 
செய்யவில்லை என்றால்‌ அந்த உடல்‌ பழையதாகி விட்ட உடல்‌ என்ற ஆன்மீக 
நிலையை அடைந்து விடுமாம்‌. அதாவது இறந்தவர்களை ஆறு மணி நேரத்திற்குள்‌ 
தகனம்‌ செய்து விட வேண்டும்‌ என்பது பண்டைக்கால சாஸ்திர விதி முறையாக 
இருந்தது. ஆனாலும்‌ சாஸ்திர விதிப்படி இறந்து பத்து மணி நேரத்திற்கு மேல்‌ 
உடலை வைத்து கொள்ள கூடாது. அப்படி வைத்துக்‌ கொள்ள வேண்டிய நிர்பந்தம்‌ 
ஏற்பட்டு விட்டால்‌ அதற்கான ப்ராயஸ்சித்த சடங்கை செய்ய வேண்டும்‌. 


இனி அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ செய்ய வேண்டிய சடங்குகள்‌ என்னெ 
ன்ன என்பதையும்‌ அவற்றின்‌ தத்துவங்களையும்‌ ஆராயலாம்‌ . 


54) மரணம்‌ அடைந்தவர்‌ விட்டு வாயிலில்‌ அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ 
கோலங்களையும்‌ போட்டு அலங்கரிக்கக்‌ கூடாது. நமது இல்லத்திற்கு தினசரி 
நாம்‌ ஆராதிக்கும்‌ தெய்வங்களும்‌ தேவர்களும்‌ வருகிறார்கள்‌ என்று ஐதீகம்‌ உள்ளது. 
ஆகவே அவர்களை வரவேற்கும்‌ விதமாக இருக்க மங்களச்‌ சின்னமாக 
கோலத்தைப்‌ போடுவார்கள்‌. ஆனால்‌ ஏற்கனவே கூறியது போல இறந்தவர்‌ வீட்டில்‌ 
தற்காலிகமாக மங்கள காரியங்கள்‌ நடைபெறாமல்‌ இருக்கும்‌ என்பதாலும்‌, 
இறந்தவர்களின்‌ ஆத்மா அங்கிருந்து செல்லும்வரை தெய்வங்களோ அல்லது 
தேவர்களோ அங்கு நுழைய மாட்டார்கள்‌ என்பதாலும்‌ இறந்தவர்கள்‌ வீடுகளில்‌ 
கோலங்களை போடுவது இல்லை. 


55) ஒருவர்‌ இறந்து விட்டால்‌ அந்த பிரேதத்தின்‌ தலையை தெற்கு நோக்கி 
தர்பைப்‌ புல்லில்‌ படுக்க வைத்து தென்‌ பகுதி மூலையில்‌ சின்ன விளக்கேற்றி 
வைக்க வேண்டும்‌. இதற்கான காரணத்தை பாகம்‌ மூன்றிலேயே விளக்கி உள்ளேன்‌. 
முடிந்த அளவிற்கு அதன்‌ உடலில்‌ போடப்பட்டு உள்ள துணிகளை அகற்றி விட்டு 
வெள்ளைப்‌ போர்வையினால்‌ உடலைப்‌ போர்த்தி வைக்க வேண்டும்‌. பிரேதத்தை 
மூட வாங்கிய துணியிலேயே கொஞ்சம்‌ கிழித்து வைத்து கொண்டு அதையே பத்து 
நாளும்‌ வஸ்த்ரோதகம்‌ விட உபயோகிக்க வேண்டும்‌. அந்தணர்கள்‌ அல்லாத சில 
குடும்பங்களில்‌ இறந்தவரின்‌ உடல்‌ வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு மேல்‌ 
வெள்ளை துணியைக்‌ கட்டுவார்கள்‌. வெள்ளைத்‌ துணியில்‌ அந்த உடலை விட்டுப்‌ 
பிரிந்த சூட்சும சரீரமான ஜீவாத்மா அந்த உடல்‌ எடுத்துச்‌ செல்லும்வரை தொங்கிக்‌ 
கொண்டு நிற்கும்‌ என்ற ஜதீகமே அதன்‌ காரணம்‌. 


56) இறந்தவர்‌ உடலின்‌ மீது வெள்ளை துணிகளை போர்த்துவதின்‌ காரணமும்‌ 
அந்த உடலை விட்டுப்‌ பிரிந்த சூட்சும சரீரமான ஜீவாத்மாவிற்கு இருட்டைக்‌ 
கண்டால்‌ பயம்‌. கருமையான நிறம்‌ யமபெருமானுக்கு உகந்தது என்பதினால்‌ 
இருட்டைக்‌ கண்டு ஜீவாத்மா பயப்பட்டு நிற்கும்‌. ஆகவே வெளிச்சம்‌ தரும்‌ 
தூய்மையான வெண்மை நிறமே ஜீவாத்மாவிற்கு ஜீவாத்மாவிற்கு பயத்தைக்‌ 
கொடுக்காத நிறமாக இருப்பதினால்‌ அந்த வெண்மை துணியில்‌ ஜீவாத்மா தன்னை 
இணைத்துக்‌ கொண்டு அமர்ந்திருக்கும்‌ என்பதும்‌ ஆன்றோர்‌ கூற்றாக உள்ளது. 


ச 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


57) இறந்தவர்‌ நெற்றியில்‌ வீபுதி பூசி வைப்பார்கள்‌. இரு கை கட்டை 
விரல்களையும்‌, இரு கால்‌ கட்டை விரல்களையும்‌ சேர்த்து சின்ன துணியினால்‌ 
கட்டி வைத்து விட வேண்டும்‌. மூக்கிலும்‌ பஞ்சை வைத்து மூடி விடுவார்கள்‌. 


இறந்தது சிறு பெண்ணாக இருந்தால்‌, வெள்ளையைத்‌ தவிர மற்ற நிறத்தில்‌ 
வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும்‌. 


இறந்தது சுமங்கலியாக இருந்தால்‌ குங்கும பொட்டு வைத்து அலங்கரித்து 
இருப்பார்கள்‌. புது பச்சைப்‌ புடவையை அணிவிக்க வேண்டும்‌. பச்சை கண்ணாடி 
வளையல்களையும்‌ தலையில்‌ பூவையும்‌ அணிவிக்க வேண்டும்‌. மற்ற 
சுமங்கலிகள்‌, இறந்தவருக்கு மஞ்சள்‌ குங்குமம்‌ அணிவிக்க வேண்டும்‌. 


அதுவே விதவை என்றால்‌ வீபூதி இட்டு வைப்பார்கள்‌. 





மூகன்‌ இரு துவாரங்களிலும்‌ பஞ்சை 
வைத்து மூடுவார்கள்‌ 

58) ஒருவர்‌ இறந்தவுடன்‌, முடிந்தவரை உடனடியாக அவருடைய கைகள்‌, 
கால்கள்‌ மற்றும்‌ கழுத்தை நேராக வைக்க வேண்டும்‌. கண்களை மூட வேண்டும்‌. 
சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு இதைச்‌ செய்வது கடினம்‌. சாதாரணமாக இறந்த 
பிணத்திற்கு எட்டு இடங்களில்‌ கட்டு போடுவார்கள்‌. ஆனால்‌ இந்த பழக்கத்தை 
அனைத்து சமூகத்தினரும்‌ கடைபிடிப்பது இல்லை. பெரும்பாலமான, அந்தணர்கள்‌ 
அல்லாத சமூகத்தினர்‌ இதைக்‌ கடை பிடிக்கிறார்கள்‌. இரண்டு கை 
பெருவிரல்களையும்‌ இணைத்துக்‌ கட்டுவதை கைக்கட்டூ என்பார்கள்‌. காலிலுள்ள 
பெருவிரல்களையும்‌ இணைத்துக்‌ கால்கட்டு என்றும்‌, வாயில்‌ வெற்றிலை சீவல்‌ 
கசக்கி வைத்து துணியால்‌ வாயை மூடி கட்டுவது வாய்க்கட்டு என்றும்‌, தளர்ந்து 
வரும்‌ தசைப்‌ பிண்டங்களை வாயுடன்‌ ஒருங்கிணைத்துக்‌ கட்டுவதை நாடிக்கட்டு 
என்றும்‌, தொப்புள்‌ வழியாகக்‌ காற்று புகுந்து வயிறு புடைத்து விடாமல்‌ கட்டுவது 
தொப்புள்‌ கட்டு என்றும்‌, தலை முடியை மறைத்து முகம்‌ மட்டும்‌ தெரியும்படியாகக்‌ 
கட்டுவதை தலைக்கட்டு என்றும்‌, முழங்கால்‌ இரண்டையும்‌ இணைத்து உடல்‌ 
நேர்க்கோட்டில்‌ அமையும்படி கட்டுவது முழங்கால்‌ கட்டு என்றும்‌ ஆண்களின்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


பிறப்புறுப்பை மறைத்துக்‌ கட்டப்படும்‌ கட்டு கோவணக்‌ கட்டு என்றும்‌ 
கூறப்படுகின்றது. இதை இறந்து போன பெண்களுக்கும்‌ செய்கின்றார்கள்‌. அனைத்து 
சமூகத்தினரும்‌ பொதுவாக கடைபிடிக்கும்‌ வழக்கம்‌ என்ன என்றால்‌ இறந்த 
சடலத்தின்‌ இரு நாசி துவாரங்களை பஞ்சினால்‌ மூடி, இரு கால்‌ கட்டை 
விரல்களை கயிற்றால்‌ சேர்த்துக்‌ கட்டி வைத்து இருப்பார்கள்‌. 


59) எதற்காக கை மற்றும்‌ காலில்‌ உள்ள கட்டை விரல்களை ஒன்று சேர்த்துக்‌ 
கட்டி வைக்கிறார்கள்‌ என்பதை சாஸ்திரங்கள்‌ விவரிக்காவிடிலும்‌ அதை தர்ம 
சாஸ்திர விதியாக கூறி உள்ளார்கள்‌. ஒருவர்‌ இறந்தப்‌ பின்‌ அவர்கள்‌ உடலில்‌ உள்ள 
பிராண சக்தி உடலை விட்டு உடனடியாக அகன்று விடுவது இல்லை. அந்த 
உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ ஆத்மாவானது சில காலம்‌ வரை அங்கேயே சுற்றிக்‌ 
கொண்டு இருக்கும்‌. அதைத்‌ தொடர்ந்து விண்வெளியில்‌ உள்ள பல ஆத்மாக்களும்‌ 
அங்கு வந்து சுற்றத்‌ துவங்கும்‌. அந்த தன்மையினால்‌ இறந்தப்‌ பின்‌ 
இயற்கையாகவே கால்கள்‌ இரண்டும்‌ அகலமாக திறந்து கொண்டு ஒன்றை விட்டு 
ஒன்று விலகி நிற்கத்‌ துவங்கும்‌. அப்படி கால்கள்‌ விலகும்போது பின்புறத்தில்‌ உள்ள 
ஆசனத்‌ துவாரம்‌ விரிவடைந்து விடும்‌. அதையே மூலாதாரம்‌ என்பார்கள்‌. அதன்‌ 
வழியே இறந்தவர்‌ உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவும்‌, அங்கு சுற்றித்‌ 
திரியும்‌ மற்ற ஆத்மாக்களும்‌ அந்த உடலுக்குள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ நுழைய முயலும்‌. 
அப்படி அவை நுழைந்து விட்டால்‌ அந்த உடலுக்கு செய்யப்படும்‌ கர்மாவின்‌ 
பலனை அந்த ஆத்மாக்களும்‌ பெற்றுக்‌ கொள்ளத்‌ துவங்கி விடும்‌. அப்படி உடலின்‌ 
உள்ளே புகுந்து கொண்ட ஆவிகள்‌ தகனத்தின்‌ போது வெளியில்‌ வந்து விடும்‌. 
மயானத்தில்‌ மந்திரவாதிகள்‌ அப்படி உடலுக்குள்‌ நுழைந்து வெளி வரும்‌ ஆவிகளை 
தன்வயப்படுத்தி துர்பிரயோகம்‌ செய்ய வழி வகுத்து விடும்‌. அது அந்தந்த 
குடும்பங்களை பாதிக்கும்‌. ஆகவேதான்‌ அந்த மூலாதார துவாரம்‌ மூடப்பட்டு இருக்க 
வேண்டும்‌ என்பதற்காக கட்டை விரல்களை இறுக்க கட்டி வைத்து விடுவார்கள்‌. 


60) ஆத்மாக்களினால்‌ இறந்து விட்டவர்களின்‌ உடலில்‌ உள்ள மற்ற 
துவாரங்கள்‌ வழியே உள்ளே நுழைய முடியாதாம்‌. நாசித்‌ துவாரம்‌ அல்லது 
மூலாதாரம்‌ வழியே மட்டுமே நுழைய இயலுமாம்‌. அதனால்தான்‌ நாசியின்‌ 
துவாரங்களை பஞ்சு வைத்து மூடியும்‌, கால்‌ கட்டை விரல்களை ஒன்றாக சேர்த்துக்‌ 
கட்டியும்‌ வைத்து விடுவார்கள்‌. இனி கர்மாக்கள்‌ என்னென்ன, அவை எப்படி 
செய்யப்படுகின்றன என்பதை படித்தப்‌ பின்‌ அவற்றுக்கான சந்தேகங்களையும்‌ 
விளக்கங்களையும்‌ பார்க்கலாம்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 








கக >> 


தலைமாட்டில்‌ சடங்குகளை துவக்குவார்கள்‌ 


61) உறவினர்‌ அனைவரும்‌ வந்து கூடிய பின்‌, வீட்டின்‌ தென்‌ திசையை 
நோக்கி பூதவுடலின்‌ தலை இருக்குமாறு வைத்தவுடன்‌ தகனக்‌ கிரியை அல்லது 
கர்மாவை செய்யத்‌ துவங்கும்‌ அங்குள்ள பண்டிதர்‌ பொதுவாக தலைப்‌ பகுதியில்‌ 
செங்கல்லை அடுக்கி வைத்து சின்ன குண்டம்‌ அமைத்து, அதன்‌ பக்கத்தில்‌ 
கும்பங்கள்‌ வைத்து கும்ப பூஜைகளைத்‌ துவக்குவார்‌. கிரியைகள்‌ செய்வதற்கு முன்‌ 
கும்பங்கள்‌ வைத்து கும்ப பூஜைகள்‌ ஆரம்பமானதும்‌, பூதவுடலை ஒரு பூணூல்‌ 
மூலம்‌ கும்பங்களுடன்‌ இணைத்து வைத்து ஹோம குண்ட அக்கினியுடன்‌ 
சங்கமிக்கச்‌ செய்வார்கள்‌. கும்ப பூசைகள்‌ நிறைவு பெற்றதும்‌ அக்கினி ஹோமம்‌ 
வளர்க்கப்படுகின்றது. 


62) தலைப்‌ பகுதியில்‌ சடங்குகளை செய்ய ஆரம்பிப்பதின்‌ காரணமும்‌ 
யமதர்மராஜருக்கு மரியாதை தருவதற்காகத்தான்‌. அதாவது இறந்தவர்‌ உடலில்‌ 
இருந்து வெளியேறிய ஜீவனை அக்னி ஹோமத்தின்‌ மூலம்‌ பூர்வாங்கமாக தகனம்‌ 
செய்து யமதர்ம தேவரிடம்‌ அனுப்பி வைப்பதான ஐதீகம்‌ அது. அந்த சடங்கு 
முடிந்ததும்‌ அக்கினி ஹோமம்‌ வளர்க்கப்பட்டு பூ உடலை தண்ணீர்‌ விட்டு 
அலம்புவார்கள்‌. அந்த சடகுகளை வீட்டில்‌ உள்ளவர்கள்‌ செய்கிறார்கள்‌. அதை 
தெய்வீக நிலையை அடைய உள்ள உடலுக்கு செய்யும்‌ முதல்‌ அபிஷேக பூஜை 
என்பார்கள்‌. அன்றே கல்‌ ஊன்றுதல்‌ எனும்‌ சடங்கும்‌ நடைபெறும்‌. அதை பாஹண 
ஸ்தாபனம்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. அதன்‌ தாத்பர்யம்‌ குறித்து பின்னர்‌ கூறுகிறேன்‌. 
இந்த சடங்கும்‌ குடும்பத்துக்கு குடும்பம்‌ மாறுபட்டு இருக்கலாம்‌. அதற்கான 
கர்மாக்களை எப்படி செய்ய வேண்டும்‌ என்பதை கர்மாவை செய்ய வந்துள்ள 
புரோகிதர்கள்‌ கூறுவார்கள்‌. 


63) அதற்கு இடையில்‌ அங்கு அஞ்சலி செலுத்த வருபவர்கள்‌ பிரேதத்துக்கு 
மலர்‌ மாலைகளை அணிவிப்பார்கள்‌. பூக்களையும்‌ உடல்‌ மீது தூவுவார்கள்‌. 
எதற்காக இறந்தவர்‌ உடலின்‌ மீது மலர்களை போட வேண்டும்‌ அல்லது, மலர்‌ 
மாலைகளை வைக்க வேண்டும்‌ என்பதற்கு சாஸ்திர நியதி இல்லை. தர்ம சாஸ்திர 
நம்பிக்கையின்படி இறந்தவர்‌ தெய்வமாகி விட்டார்‌ எனக்‌ கருதுவதினால்தான்‌ அதை 
செய்கிறார்கள்‌. இது பிற்காலத்தில்‌ இறந்தவருக்கு செலுத்தப்படும்‌ மரியாதைக்குரிய 
பழக்கமாக ஏற்படுத்தப்பட்டு உள்ளது ஆகும்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


64) இறந்து போனவர்‌ ஆணாக இருந்தாலும்‌ சரி, பெண்ணாக இருந்தாலும்‌ சரி 
அவர்களுக்குப்‌ பிறந்த பெண்கள்‌ மற்றும்‌ மருமகள்கள்‌ (பிள்ளைகளின்‌ 
மனைவிகள்‌) போன்றவர்கள்‌ தாம்‌ உடுத்திய புடவையுடன்‌ தலைக்கு ஸ்நானம்‌ 
செய்துவிட்டு, தலையை முடியாமல்‌, ஈரப்‌ புடவையுடன்‌ குடத்தில்‌ தண்ணீர்‌ ஏந்திக்‌ 
கொண்டு வந்து ஆளுக்கொரு குடமாகவோ அல்லது ஒரு குட ஜலத்தையே 
எல்லோரும்‌ பிடித்துக்‌ கொண்டோ கால்‌ பாதத்தில்‌ இருந்து இருந்து தலை வரை 
உடம்பு முழுவதும்‌ நன்றாக நனையும்படி நிதானமாக, படுக்க வைக்கப்பட்டு உள்ள 
பிரேதத்தின்‌ மீது தண்ணீர்‌ விடுவார்கள்‌. 


65) அதன்‌ பின்னர்‌ கடமை செய்பவர்‌ சீக்காய்‌ பொடி, எண்ணெய்‌ 
முதலியவற்றை சிரசில்‌ வைக்க வேண்டும்‌. பின்னர்‌ அரிசி மாவை ஒரு 
பாத்திரத்தில்‌ நீரில்‌ கரைத்து அபிஷேகம்‌ செய்வார்கள்‌. இந்த பழக்கமும்‌ 
சமுதாயத்திற்கு சமுதாயம்‌ மாறுபடும்‌. இது போல்‌ மஞ்சள்‌ கரைத்து அபிஷேகம்‌ 
செய்வார்கள்‌. அதன்‌ பின்‌ பால்‌, தயிர்‌, இளநீர்‌ முதலியவற்றால்‌ அபிஷேகம்‌ 
செய்வார்கள்‌. கடமை செய்பவர்‌ மேற்கு முகமாக நின்று கீழிருந்து (கால்மாட்டில்‌ 
ஆரம்பித்து) மேலாக (தலைவரை) அவரின்‌ புறங்கையினால்‌ வேறு ஒருவர்‌ 
உதவியுடன்‌ இந்த அபிஷேகம்‌ செய்வார்‌. பூதவுடல்‌ பழுதடைந்த அல்லது 
அபிஷேகம்‌ செய்ய முடியாத நிலையில்‌ இருந்தால்‌ அபிஷேகத்‌ திரவியங்களை 
பூதவுடல்‌ மீது தெளித்து விடுவார்கள்‌. பொதுவாக அந்தணர்கள்‌ வீடுகளில்‌ இவற்றை 
செய்யாமல்‌ கங்கை நீர்‌ கொண்டு அபிஷேகம்‌ செய்வார்கள்‌ என்பதாக தெரிகின்றது. 





சவுத்தின்‌ மீது தண்ணீல ஊற்றி குளிப்பாட்டுவார்கள்‌ 


66) உடல்‌ முழுவதும்‌ தண்ணீர்‌ ஊற்றி உடலை நனைத்தப்‌ பின்‌, முடிவாக 
முகத்தில்‌ தண்ணீரை ஊற்றியதும்‌ தலை அருகே குடத்தைக்‌ கவிழ்த்து வைத்து 
விட்டு அதில்‌ இருந்து கீழே வடிந்த ஜலத்தை எடுத்து அதே குடத்தின்‌ மீது 
தெளித்தப்‌ பின்‌ அந்தக்‌ குடத்தை எடுத்து பிரேதத்தின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ வைத்து 
விடுவார்கள்‌. அப்படி செய்வது கங்கை நீரால்‌ அந்த குடத்தை அலம்பியதற்கு சமம்‌ 
என்பார்கள்‌. அதனால்தான்‌ அந்த சடங்கை இறந்தவரது பிரேதத்துக்கு செய்யும்‌ 
அபிஷேக பூஜை என்றும்‌ கூறுவார்கள்‌. இறந்தவர்கள்‌ தெய்வத்துக்கு சமானம்‌ எனக்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


கருதப்படுவதினால்‌ அதற்கு செய்யும்‌ மரியாதை சடங்கு ஆகும்‌ இது என 
சாஸ்திரங்களும்‌ கூறுகின்றன. இந்த சடங்கை சில பண்டிதர்கள்‌ ஒரு விதத்தில்‌ 
அஸ்வமேத யாகத்துக்கு இணையானது என்று கூறி உள்ளார்கள்‌. 


67) உடல்‌ முழுவதும்‌ தண்ணீர்‌ ஊற்றி உடலை நனைத்தப்‌ பின்‌, முடிவாக 
முகத்தில்‌ தண்ணீரை ஊற்றியதும்‌ தலை அருகே குடத்தைக்‌ கவிழ்த்து வைத்து 
விட்டு அதில்‌ இருந்து கீழே வடிந்த ஜலத்தை எடுத்து அதே குடத்தின்‌ மீது 
தெளித்தப்‌ பின்‌ அந்தக்‌ குடத்தை எடுத்து பிரேதத்தின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ வைத்து 
விடுவார்கள்‌. அப்படி செய்வது கங்கை நீரால்‌ அந்த குடத்தை அலம்பியதற்கு சமம்‌ 
என்பார்கள்‌. அதனால்தான்‌ அந்த சடங்கை இறந்தவரது பிரேதத்துக்கு செய்யும்‌ 
அபிஷேக பூஜை என்றும்‌ கூறுவார்கள்‌. இறந்தவர்கள்‌ தெய்வத்துக்கு சமானம்‌ எனக்‌ 
கருதப்படுவதினால்‌ அதற்கு செய்யும்‌ மரியாதை சடங்கு ஆகும்‌ இது என 
சாஸ்திரங்களும்‌ கூறுகின்றன. இந்த சடங்கை சில பண்டிதர்கள்‌ ஒரு விதத்தில்‌ 
அஸ்வமேத யாகத்துக்கு இணையானது என்று கூறி உள்ளார்கள்‌. 


68) அதன்‌ பின்‌ இறந்தவரது கர்த்தாக்கள்‌ அனைவரும்‌ பிரேதத்தை 
பிரதர்ஷணம்‌ செய்த பின்‌ அந்த இடத்தில்‌ இருந்து வெளியில்‌ சென்று விடுவார்கள்‌. 
செல்லும்‌ முன்‌ அதற்கு நமஸ்கரிப்பது மெத்த சிறந்தது ஆகும்‌. அங்குள்ள 
மற்றவர்கள்‌ அந்த இடத்தை ஈரமின்றி நன்றாகத்‌ துடைத்து விடுவார்கள்‌. அதன்‌ பின்‌ 
மரணம்‌ அடைந்தவர்‌ பெண்‌ என்றால்‌ பெண்களும்‌, ஆண்‌ என்றால்‌ ஆண்களும்‌ 
ஈரமாக உள்ள பிரேதத்தின்‌ உடலை நன்றாகத்‌ துடைத்து விட்டு அந்த சடலத்துக்கு 
மாற்று உடை அணிவிப்பார்கள்‌. உடலைக்‌ குளிப்பாட்டிய பின்‌ அவ்வுடலுக்கு புது 
வஸ்திரத்தை (வேஷ்டி-அங்கவஸ்திரம்‌ அல்லது புடவை) போர்த்த வேண்டும்‌. 
இந்த வஸ்திரத்தின்‌ மேல்‌ தூபம்‌ காண்பித்து அல்லது கோமூத்ரம்‌ அல்லது கங்கை 
தீர்த்தம்‌ தெளித்து சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. அந்த உடலை அபிஷேகம்‌ 
செய்த தண்ணீரை துடைக்க துடைப்பத்தை பயன்படுத்தக்‌ கூடாது. காரணம்‌ அது 
பவித்ரமான நீராகும்‌. இறந்தவர்கள்‌ உடலில்‌ நகைகள்‌ ஏதாவது அணிவிக்கப்பட்டு 
இருந்தால்‌ அதையும்‌ அந்த நேரத்தில்‌ கழற்றி எடுத்து விடுவார்கள்‌. அனைவரும்‌ 
தெற்கு பக்கமாகப்‌ பார்த்து சவத்தை நமஸ்கரித்தப்‌ பின்னர்‌ பிணத்தை எடுத்துச்‌ 
செல்ல ஏற்பாடு செய்வார்கள்‌. இவை அனைத்தையும்‌ அங்குள்ள புரோகிதர்‌ 
மந்திரங்கள்‌ ஓதி நடத்தி வைப்பார்‌.பாதங்களில்‌ இருக்கும்‌ துணியை முழு 
துணியில்‌ கால்‌ பாகம்‌) வெட்டி அதை கர்த்தா அங்கவஸ்திரமாக 12 நாட்களுக்கு 
அணிய வேண்டும்‌. அந்த அங்கவஸ்திரத்தை தொலைக்கக்‌ கூடாது. 12-ம்‌ நாள்‌ 
அன்று அதே துணியை பிண்டம்‌ போடும்போது பிண்டத்தோடு வைத்து அதையும்‌ 
சேர்த்து தண்ணீரில்‌ போட்டு விட வேண்டும்‌ (விஸர்ஜனம்‌). 


69) பொதுவாக கர்மாக்கள்‌ நடைபெறும்‌ வீட்டு முற்றத்தில்‌ பந்தல்‌ போட்டு 
மாவிலை மற்றும்‌ தோரணம்‌ கட்டி தரையை சாணத்தினால்‌ மெழுகி வைப்பார்கள்‌ 
(உறவினர்‌ வந்து அமர மற்றும்‌ சடலத்தைக்‌ கட்டும்‌ பாடையை அங்கு 
வைப்பதற்காக). இந்த பழக்கம்‌ கிராமங்களில்‌ மட்டுமே தற்காலத்தில்‌ 
கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இட வசதி காரணமாக நகரங்களில்‌ இந்த பழக்கம்‌ 
அதிகம்‌ காணவில்லை. இப்படி செய்வதும்‌ இறந்தவருக்கு மரியாதை காட்டும்‌ 


கத 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





சடங்கு ஆகும்‌. இறந்தவரை விட்டிற்கு வெளியே, தலை கிழக்கிலும்‌ கால்‌ 
மேற்கிலும்‌ இருக்குமாறு தயாராக வைக்கப்பட்டு உள்ள பாடையில்‌ பிணத்தைக்‌ 
வைத்ததும்‌, உரிமைக்காரப்‌ பெண்களும்‌, விட்டுப்‌ பெண்களும்‌ அதன்‌ வாயில்‌ 
வாய்க்கரிசி போடுவார்கள்‌. வாய்க்கரிசி போடுவது எதற்கு எனில்‌ அதுவரை இறந்து 
போனவருக்கு தாம்‌ உணவு தரவில்லை எனில்‌, அந்த கடைசி நேரத்திலாவது 
அவருக்கு உணவு கொடுத்தோமே என்ற மன நிறைவு இருக்கட்டும்‌ என்பதற்காக 
போடப்படும்‌ சம்பிரதாயமே தவிர அதன்‌ தத்துவம்‌ வேறு எதுவும்‌ இல்லை. ஆனால்‌ 
ஆன்மீகத்தில்‌ அரிசியை தெய்வீகத்‌ தன்மைக்‌ கொண்டதாகக்‌ கூறுவார்கள்‌. 
ஹோமம்‌ ஆனாலும்‌ சரி, பூஜைகள்‌ ஆனாலும்‌ சரி அவற்றில்‌ அரிசி முக்கிய இடம்‌ 
பெறுகிறது. அரிசி மீதுதான்‌ பூஜை கலசங்களைக்‌ கூட வைத்திருப்பார்கள்‌. மஞ்சள்‌ 
அரிசியைத்தான்‌ பூஜைகளிலும்‌ உபயோகிப்பார்கள்‌. எந்த நாடாக இருந்தாலும்‌ சரி, 
எங்கு மரணம்‌ நிகழ்ந்தாலும்‌ சரி, இந்துக்கள்‌ அங்கெல்லாம்‌ மரணம்‌ அடைந்தவர்‌ 
வாயிலே கடைசியாக போடுவது அரிசி தானியமே தவிர பருப்புக்களோ, 
கோதுமையோ அல்லது பிற தானியமோ இல்லை. இறந்தவரது வாயில்‌ 
போடப்படும்‌ அரிசியும்‌ அவர்‌ உடலை தகனம்‌ செய்யும்போது எரிந்து போகும்‌. 
இறந்தவர்‌ உடலை தகனம்‌ செய்யும்‌ சடங்கு ஒரு விதத்தில்‌ அந்த புனித 
ஆத்மாவுக்கு செய்யப்படும்‌ ஹோமம்‌ போன்றது. எப்படி ஹோம குண்டத்தில்‌ 
அரிசியைப்‌ போடுவது முக்கியமாக உள்ளதோ அது போலவேதான்‌ இறந்தவரது 
வாயையும்‌ ஹோம குண்டமாகக்‌ கருதி அதில்‌ அரிசியைப்‌ போட்டு உடலை தகனம்‌ 
செய்கிறார்கள்‌ என்பதே ஐதீகம்‌. 


70) சாஸ்திர நம்பிக்கையின்படி இறந்தவரது வாயில்‌ போடப்படும்‌ 
அரிசியானது அவர்‌ உடலை விட்டூ வெளியேறிய ஆத்மாவினால்‌ ஆவாகிக்கப்பட்டு 
அந்த குடும்பத்தின்‌ ஏழு தலை முறைக்கான ஆத்மாக்களுக்கும்‌ பங்கிட்டு தரப்படும்‌, 
அதன்‌ மூலம்‌ அந்த பித்ருக்களின்‌ மனம்‌ சாந்தி அடையும்‌ என்பதாக புராணங்களில்‌ 
கூறப்பட்டுள்ள செய்திகளின்‌ அடிப்படையிலும்‌ நம்பிக்கைகளின்‌ அடிப்படையிலும்‌ 
அந்த சடங்கு செய்யப்படுகிறது. அதை செய்வதின்‌ மூலம்‌ வாய்க்கரிசியை 
உணவாக போட்டவர்களது குடும்பத்துக்கு மேலுலகில்‌ உள்ள ஆத்மாக்களின்‌ 
ஆசிகள்‌ வந்து சேரும்‌, அது அவர்களுடைய குடும்பத்தைக்‌ காப்பாற்றும்‌ என்பார்கள்‌. 


71) அதன்‌ பின்னரே இறந்தவர்களின்‌ உடலை ஒரு போர்வையினால்‌ நன்கு 
மூடி வைத்தப்‌ பின்‌, அதை பாடையுடன்‌ சேர்த்து கட்டியதும்‌ நான்கு பேர்கள்‌ 
அந்தப்‌ பாடையை தூக்கி தமது தோள்‌ மீது வைத்துக்‌ கொள்ள, நெருப்புச்‌ சட்டியுடன்‌ 
இறந்தவரது மகன்கள்‌ முன்னே செல்ல, பிணத்தின்‌ பின்புறத்தில்‌ இறந்து 
போனவரின்‌ பேரப்‌ பிள்ளைகள்‌ தீப்பந்தம்‌ ஏந்தியபடி பிணத்துடன்‌ செல்வார்கள்‌. 
சாதாரணமாக இறந்தவருக்கு முன்னால்‌ கூட்டமாக செல்லக்‌ கூடாது என்றும்‌, 
பிணத்துடன்‌ செல்பவர்கள்‌ அதன்‌ பின்னால்‌ செல்ல வேண்டும்‌ என்பார்கள்‌. 
பிணத்தின்‌ முன்னால்‌ தீ சட்டியுடன்‌ கர்த்தாக்கள்‌ மட்டுமே செல்ல வேண்டும்‌ 
என்பார்கள்‌. ஆனால்‌ இதற்கான காரணம்‌ நமக்கு விளங்கவில்லை. இறந்தவரின்‌ 
பேரன்கள்‌ தீப்பந்தம்‌ தூக்கிச்‌ செல்லும்‌ பழக்கம்‌ இறந்தவரது குடும்பத்து 
சிறுவர்களும்‌ சுடுகாட்டுக்கு செல்லும்‌ உடலுக்கு தீ மூட்டி எரிக்க தானும்‌ உரிமை 
உள்ள கர்த்தா என்பதை காட்டவும்‌, மேலுலகம்‌ செல்லும்‌ ஆத்மாவுக்கு மரியாதைக்‌ 


ட 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


கொடுத்து அனுப்ப வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ செய்யப்படும்‌ ஐதீகமே தவிர அதற்கு 
வேறு எந்த விஞ்ஞான பூர்வமான அல்லது சாஸ்திர காரணமோ கிடையாது. சில 
குடும்பங்களில்‌ பிள்ளைகளோ மற்ற கர்தாக்களோ இல்லை என்றால்‌ இறந்தவரது 
பேரன்கள்‌ கர்மாவை செய்ய உரிமை உள்ளவர்கள்‌ ஆகின்றார்கள்‌. 


72) மேலும்‌ அந்த சிறுவர்களும்‌ பின்‌ வரும்‌ நாட்களில்‌ தாம்‌ பெரியவர்கள்‌ 
ஆகும்போது இறந்து போக உள்ள தமது தாய்‌ தந்தைக்கு சடங்குகளை எப்படி 
செய்ய வேண்டும்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ போதனையாக இருக்கவே சாஸ்திர 
சம்பிரதாயமாகவும்‌ அவற்றைக்‌ காட்டி உள்ளார்கள்‌. முன்‌ காலங்களில்‌ பேரப்‌ 
பிள்ளைகளும்‌ சுடுகாடுவரை சென்று சிதைக்கு கொள்ளி வைக்கும்‌ பழக்கம்‌ 
இருந்தது. தற்போது பலரது வீடுகளிலும்‌ சிறு பிள்ளைகளை சுடுகாட்டிற்கு 
அழைத்துச்‌ செல்வது இல்லை. சுடுகாட்டில்‌ பிணங்களைக்‌ கண்டு அவர்கள்‌ பயந்து 
விடுவார்கள்‌ என்பதே அதன்‌ காரணம்‌. 


73) முன்‌ காலங்களில்‌ சுடுகாடு எத்தனை தூரம்‌ இருந்தாலும்‌ பிணத்தை 
மாறி மாறி நான்குபேர்‌ தூக்கிக்‌ கொண்டு நடந்தே சுடுகாடுவரை செல்வார்கள்‌. அந்த 


காலத்தில்‌ சவங்களை தோளில்‌ மட்டுமே சுமந்து கொண்டு செல்வது 
நடைமுறையில்‌ இருந்தது என்பதின்‌ காரணம்‌ சுடுகாடுகள்‌ அதிக தூரத்தில்‌ 
இருந்ததில்லை என்பது மட்டும்‌ அல்ல வாகன வசதிகளும்‌ கிடையாது, 


மனிதர்களும்‌ திடகார்த்தமாக இருந்தார்கள்‌ என்பதே. சுடுகாடுகள்‌ நீண்ட தூரத்தில்‌ 
இருந்ததினாலும்‌, இயற்கையின்‌ நியதியினால்‌ சவத்தின்‌ எடை அதிகரிக்கத்‌ 
துவங்கும்‌ என்பதினாலும்‌, நேரமாக நேரமாக, உடல்‌ எடை அதிகரித்துக்‌ கொண்டே 
இருக்கும்‌ சவத்தை அத்தனை தூரமும்‌ சுமந்து கொண்டே செல்ல கடுமையாக 
இருந்ததாலும்‌ பாதி தூரம்‌ சவத்தை தோளிலே வைத்துக்‌ கொண்டூ சம்பிரதாயமாக 
நடந்து சென்றதும்‌, பாடைகளுடன்‌ கட்டப்பட்ட சவங்களை ஒரு கட்டை வண்டியில்‌ 
வைத்து இழுத்துச்‌ செல்வார்கள்‌. அந்த பழக்கம்‌ தற்போது வாகன வண்டிகளில்‌ 
எடுத்துச்‌ செல்வதில்‌ வந்துள்ளது. இரண்டு முறைகளுமே தவறல்ல. சாஸ்திரத்துக்கு 
எதிரானதும்‌ அல்ல. காரணம்‌ சவத்தை தோளில்‌ மட்டுமே சுமந்து கொண்டு செல்ல 
வேண்டும்‌ என்று எந்த சாஸ்திரங்களிலும்‌ கூறப்படவில்லை. தோளில்‌ தூக்கிக்‌ 
கொண்டு செல்வது இறந்தவரது குடும்பத்தினருக்கு தாமும்‌ தோளோடு தோள்‌ 
கொடுத்து துணையாக நின்று இருப்போம்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ சம்பிரதாயமே 
ஆகும்‌. வழியில்‌ மூன்று முறை பிரேதத்தை கீழே வைத்து பலி கொடுக்க வேண்டும்‌. 
பலி என்பது வீட்டில்‌ செய்து எடுத்து வந்திருந்த பாதி சமைத்த அரிசியாகும்‌. 
வழியில்‌ மூன்று முறை அதை செய்யாவிடில்‌ மயானத்திலாவது மூன்று முறை 
கீழே வைத்து பலி கொடுக்கா விட்டால்‌ வழியிலுள்ள ஜீவன்கள்‌ இந்த ஜீவனை 
துன்புறுத்தும்‌ . 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





பேரப்பிள்ளைகளும்‌ சுடுகாட்டுக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ 
சவுத்தின்‌ பின்னால்‌ தீப்புந்தங்களை ஏந்திச்‌ கொண்டு 
சற்று தாரம்‌ செல்வார்கள்‌ 


74) மயானத்தை அடைந்ததும்‌ மயானத்தில்‌ விறகுகளை அடுக்கி வைத்து 
தயார்‌ செய்யப்பட்டுள்ள சிதை மேடையை இடபக்கமாக ஒருமுறை அல்லது 
மூன்று முறை சுற்றிய பின்‌ பூத உடலின்‌ தலைப்‌ பகுதி தெற்கு திசையில்‌ 
இருக்கும்படி பாடையை சிதை மேடை மீது வைப்பார்கள்‌. அதாவது உடலின்‌ 
தலைப்‌ பகுதியானது மயானத்தை நோக்கி வைக்கப்படும்‌. சிதையில்‌ பூதவுடல்‌ 
வைக்கப்பட்டதும்‌ பாடையுடன்‌ சேர்த்துக்‌ கட்டி இருந்த கட்டுகள்‌ எல்லாம்‌ 
அவிழ்க்கப்பட, அந்த உடலில்‌ உள்ள மேற்போர்வையைத்‌ தவிர அதன்‌ கீழ்‌ உள்ள 
அரைஞாண்‌ கயிறுவரை அனைத்தையும்‌ எடுத்து விடுவார்கள்‌. அதாவது 
போர்வையின்‌ கீழ்‌ உள்ள உடல்‌, நிர்வாண நிலையில்‌ வெற்றுடம்பாக இருக்கும்‌. 


75) அதன்‌ பின்‌ அங்குள்ள புரோகிதர்‌ மந்திரங்கள்‌ ஓதி சில சடங்குகளை 
செய்தபின்‌, பங்காளிகள்‌ மீண்டும்‌ சவத்தின்‌ வாயில்‌ வாய்க்கரிசி போடுவார்கள்‌. 
கர்மாவை செய்ய வந்துள்ளவர்‌ தனது இடது தோளில்‌ சுட்ட களிமண்ணினால்‌ 
செய்யப்பட்ட ஒரு காலி மண்‌ குடத்தை ஏந்திக்‌ கொண்டு முதலில்‌ சிதையை 
இடப்பக்கமாக சுற்றி வந்து குடத்தை தலைப்பக்கத்தில்‌ வைத்து அதில்‌ கும்ப நீரை 
கொட்டிய பின்‌, மேலும்‌ சவத்தின்‌ மீது அரிசி, சின்ன தங்கக்காசு அல்லது 
நாணயங்களை வைத்தப்‌ பின்‌ சவத்தின்‌ வாயில்‌ அரிசியைப்‌ போடுவார்‌ (கர்மாவை 
செய்ய யாருக்கு அதிகாரம்‌ உள்ளது என்பதை கடைசி பகுதியில்‌ வரும்‌ பத்தியில்‌ 
கூறி உள்ளேன்‌). இந்த சடங்கும்‌ குடும்பத்துக்கு குடும்பம்‌ மாறுபட்டு இருக்கும்‌. 


76) அதன்‌ பின்‌ முன்போல மீண்டும்‌ மண்‌ குடத்தை இடதுபுற தோளில்‌ 
வைத்துக்‌ கொண்டு ஒரு சந்தனக்‌ கட்டையை பின்பக்கமாக ஏந்திய வண்ணம்‌ 
சவத்தை இடப்புறமாக மூன்று முறை சுற்றி வருவார்‌. ஒவ்வொரு சுற்றின்‌ போதும்‌ 
அவர்‌ பின்னால்‌ செல்பவர்‌ சிறு கல்லினால்‌ மண்‌ குடத்தில்‌ ஒரு சின்ன ஓட்டை 
இட அந்த ஓட்டை வழியே விழும்‌ தண்ணீர்‌ சவத்தின்‌ மீது விழும்‌. அதையும்‌ 
இறந்தவரது உடலுக்கு செய்யும்‌ கடைசி அபிஷேகம்‌ என்பார்கள்‌. அந்த இரு 
சடங்குகளின்‌ தத்துவம்‌ என்ன? 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


77) முதலாவது தத்துவம்‌ என்ன என்றால்‌, அந்த ஜீவன்‌ தீயில்‌ எரிந்து 
போனாலும்‌, அதன்‌ ஆத்மா தாகத்தோடும்‌ பசியோடும்‌ இருக்கக்‌ கூடாது என்பதற்காக 
அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ அந்த குடத்தில்‌ சமையல்‌ செய்து ஜீவனின்‌ பசியைப்‌ 
போக்கி (பிண்டம்‌), குடிப்பதற்கு தண்ணீரும்‌ தருகிறோம்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ 
சம்பிரதாய செயல்‌ அது. அது மட்டூம்‌ அல்ல அந்த மயானத்தில்‌ இறந்தவரது 
உடலை தொடர்ந்து வந்திருந்த ஜீவாத்மா அந்த பிண்ட தண்ணீரை மானச்கமாக 
பருகத்‌ துவங்கி தனது தாகத்தை தீர்த்துக்‌ கொள்ளத்‌ துவங்குமாம்‌. அதாவது கர்த்தா 
படைக்கும்‌ பிண்ட தர்ப்பணத்தை மரணம்‌ அடைந்தவரது ஜீவன்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்‌ 
துவங்கும்‌ முதல்‌ நிலை அது. அந்த காலங்களில்‌ மண்‌ சட்டியில்தான்‌ அரிசியை 
வேக வைத்து சமையல்‌ செய்வார்கள்‌. எனவேதான்‌ தண்ணீரையும்‌ மண்‌ குடத்தில்‌ 
எடுத்து வருவார்கள்‌. ஆகவே இரண்டுக்குமே மண்‌ குடமே பிரதானமாக உள்ளது. 
தனது தாகத்தை தீர்க்க செய்யப்படும்‌ அந்த செயலை மயானத்தில்‌ செய்யும்போது 
அதைக்‌ காணும்‌ ஜீவனின்‌ மனதில்‌ மகிழ்ச்சி ஏற்படுமாம்‌. அது மனமார தனது 
சந்ததியினரை ஆசிர்வதிக்குமாம்‌. 





சிதையை சற்றி வருகையில்‌ குடத்தில்‌ போடப்பட்ட 
சிறு ஓட்டையில்‌ இருந்து வெளியேறும்‌ நீர்‌ சவத்தின்‌ 
மீது விழுகிறது 


78) குடம்‌ என்பது உடலைக்‌ குறிப்பது. மண்‌ குடம்‌ நிலையற்ற தன்மையைக்‌ 
கொண்டது. அது கீழே விழுந்தால்‌ பிற உலோகப்‌ பொருட்களைப்‌ போல நசுங்காமல்‌, 
முற்றிலும்‌ உடைந்து போகக்‌ கூடிய பொருளாகும்‌. அந்த மண்‌ குடத்தைப்‌ 
போன்றதே இந்த உலக வாழ்கையும்‌ உள்ளது. பிறந்தவருக்கு வாழ்வு நிரந்தரம்‌ 
அல்ல. குடத்தை ஒருவர்‌ எப்படி பயன்படுத்துகிறார்கள்‌ என்பதைப்‌ பொறுத்தே அதன்‌ 
பயன்பாடும்‌ இருக்கும்‌ என்பதைப்‌ போலவேதான்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இந்த 
வாழ்க்கையில்‌ பிறருக்கு எந்த விதத்தில்‌ பயனுள்ளவர்களாக இருக்கிறோம்‌ 
என்பதை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும்‌. இதோ உடைந்து போன இந்த மண்‌ 
குடத்தில்‌ இருந்து நீர்‌ வெளியேறுகிறதே அதைப்‌ போலவேதான்‌ ஜடமற்ற உடலில்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


உள்ள ஜீவன்களும்‌ மண்‌ குடம்‌ போன்ற உடலை விட்டூ வெளியேறும்‌. ஆகவே 
உள்ளவரை பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌ : என்று அந்த ஆத்மா 
அங்குள்ளவர்களுக்கு எடுத்துக்‌ காட்டுவதை உணர்த்துவதே அதன்‌ இரண்டாவது 
தத்துவம்‌. 


79) குடம்‌ என்பது மனித உடலைக்‌ குறிப்பது. மண்‌ குடத்தில்‌ நிறப்பப்பட்டு 
உள்ள தண்ணீர்‌ என்பது உடலின்‌ உள்ளே உள்ள ஆத்மாவாகும்‌. மூன்று முறை 
குடத்தை துளையிட்டு தண்ணீரை வெளியேற்ற வைப்பது உடலை விட்டு 
வெளியேறும்‌ ஆத்மா மூன்று சங்கல்பங்களை எடுத்துக்‌ கொண்டு 
வெளியேறுவதைக்‌ குறிக்கும்‌ சடங்காம்‌. அந்த மூன்று சங்கல்பங்கள்‌ என்னென்ன? 


80) இந்த மண்ணுலகில்‌ ஒரு ஆத்மாவானது பிறப்பு எடுத்ததும்‌ மண்‌ ஆசை, 
பெண்‌ ஆசை மற்றும்‌ பொருளாசையுடன்‌ அலைந்து திரிகிறது. அதனால்தான்‌ 
ஆத்மாவானது உடலை விட்டூ வெளியேறும்போது அந்த மூன்று ஆசைகளையும்‌ 
அங்கேயே அழித்துக்‌ கொண்டு, இனி மண்‌ உலகில்‌ உள்ளவர்களுக்கும்‌, 
ஆத்மாவான எனக்கும்‌ எந்த பந்தமும்‌ கிடையாது, நான்‌ சுதந்திரமானவன்‌, எங்கு 
வேண்டுமானாலும்‌ சென்று பிறப்பேன்‌. எப்படி உடைந்து போன மண்‌ குடத்தை 
மீண்டும்‌ ஓட்ட வைக்க இயலாதோ அப்படித்தான்‌ இப்போது நான்‌ வெளியேறிய 
உடலுடன்‌ என்னை மீண்டும்‌ ஓட்ட வைக்க இயலாது என்ற சங்கல்பத்துடன்‌ 
உடலை விட்டூ வெளியேறும்‌. அது போலவேதான்‌ வாழ்கையில்‌ அனைத்து 
சுகங்களையும்‌ அனுபவித்தப்‌ பின்‌ வயதான காலத்தில்‌ மரணத்தை நோக்கி 
பயணித்துக்‌ கொண்டு இருக்க வேண்டிய கட்டத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ காம, குரோத 
மற்றும்‌ இச்சைகளை குறைத்துக்‌ கொள்ளத்‌ துவங்க வேண்டும்‌ என்பதை 
அனைவருக்கும்‌ உணர்த்தவே அதை ஒரு போதனையாக வைத்துள்ளார்களாம்‌. 


81) உடைந்த ஓட்டையில்‌ இருந்து வெளியேறிய நீர்‌ உடலின்‌ மீது விழுந்து 
அந்த உடலின்‌ மீதிருந்து பூமியிலே சிந்தும்‌ என்பது அந்த ஜீவன்‌ பூமாதேவி மீது 
ஆணை இட்டு அந்த சங்கல்பத்தை எடுத்துக்‌ கொள்வதைக்‌ காட்டுவதான ஐதீகம்‌. 
ஆகவே மண்‌ குடத்தை ஓட்டை இட்டு தண்ணீரை உடல்‌ மீது விழ வைப்பது பக்தி 
மார்கத்தை வலுப்படுத்த செய்யப்பட்ட ஆன்மீக போதனை ஆகும்‌. இதற்கு எந்த 
விதமான விஞ்ஞானபூர்வமான காரணமும்‌ கிடையாது. இனி கர்மாவை 
தொடர்வோம்‌. 


82) மூன்றாவது சுற்று முடிவில்‌ கர்மாவை செய்பவர்‌ சிதையை பார்க்காமல்‌ 
சிதையின்‌ எதிர்‌ திசையைப்‌ பார்த்து நின்றபடி 'ஓம்‌' எனக்‌ கூறிக்‌ கொண்டே சந்தனக்‌ 
கட்டையை (அதில்‌ சிதையை எரிக்க நெருப்பு இருக்கும்‌) சிதையின்‌ தலைப்‌ 
பகுதியில்‌ வைத்தப்‌ பின்‌ குடம்‌ உடையும்‌ வகையில்‌ முன்புறமாக கீழே போடுவார்‌. 
இந்த சடங்கும்‌ குடும்பத்துக்கு குடும்பம்‌ மாறுபட்டு இருக்கும்‌. சில குடும்பங்களில்‌ 
கர்த்தா சிதையை பார்த்தபடி நின்றவாறு சந்தனக்‌ கட்டை கொள்ளியை சிதை மீது 
வைக்கும்‌ பழக்கமும்‌ உண்டு. உடலை சிதையில்‌ வைத்த பின்‌ நெய்யை வாய்‌, 
வலது கண்‌,இடது கண்‌, வலது மூக்கு, இடது மூக்கு, வலது மற்றும்‌ இடது காது 
ஆகிய ஏழு இடங்களில்‌ சிறிது விட வேண்டும்‌, பண்டை காலத்தில்‌ அந்த 


து 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


இடங்களில்‌ சின்ன தங்கம்‌ வைக்க வேண்டும்‌ என்பதாக எழுதி இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ காலம்‌ மாற மாற தங்கத்திற்கு பதில்‌ நெய்‌ விடத்‌ துவங்கினார்கள்‌. 
இப்படியாக அந்த ஏழு துவாரங்களில்‌ நெய்‌ விடுவதின்‌ காரணம்‌ அந்த ஏழு 
துவாரங்களும்‌ உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ ஜீவாத்மா வெளியேறிச்‌ செல்லும்‌ 
புனித வழிகள்‌ மற்றும்‌ உடலில்‌ உள்ள ஏழு சிறிய ஹோம குண்டங்கள்‌ 
என்பதாகும்‌. பிறகு பிரேதத்தின்‌ மீதோ அதன்‌ வாயிலோ எள்ளுடன்‌ கலந்த 
அரிசியை (வாய்க்கரிசி) அங்குள்ள பந்துக்கள்‌ போட வேண்டும்‌. அதன்‌ பின்னர்‌ 
கர்த்தா சிதைக்கு தர்பை மூலம்‌ கொள்ளி வைத்து விட்டூ பிரேதத்தின்‌ பாதங்கள்‌ 
உள்ள பகுதிக்குச்‌ சென்று தன்‌ விரலில்‌ அணிந்திருந்த தர்பைப்‌ புல்லினால்‌ ஆன 
பவித்திரம்‌, பூணூல்‌ போன்றவற்றை கழற்றி சிதையில்‌ போட்டு வணங்கிய பின்‌ 
உடல்‌ முழுவதும்‌ எரியும்‌ வரை அங்கேயே நின்று கொண்டு இருப்பார்கள்‌. 
தர்ப்பைகளால்‌ செய்த ஐந்து தர்பை கொத்துக்களை ஆவாஹனம்‌ செய்து பூஜித்து 
தஹன சமயத்தில்‌ பிரேதத்தின்‌ தலை, கண்‌, வயிறு, நாபி, கால்‌ ஆகிய இடங்களில்‌ 
வைத்து ஹோமம்‌ செய்து அதையும்‌ பிரேதத்துடன்‌ எரிக்க வேண்டும்‌. 


சிதைக்கு தீ மூட்டுவதற்காக பல்வேறு விதமான அக்னியை உண்டு பண்ணி 
பயன்படுத்துகின்றார்கள்‌. அவற்றை சடங்கை செய்து தரும்‌ புரோகிதர்‌ கூறுவார்‌. 


உத்தபனாக்னி என்பது மும்முறை தர்பை கொத்தை ( ஒரு கொத்து 
தர்பையை முஷ்டி என்பார்கள்‌) கொளுத்தி அதிலிருந்து ஏற்படுத்தப்படும்‌ அக்னி 
ஆகும்‌. முதலில்‌ ஒரு கொத்து தர்பையை அக்னியில்‌ காட்டி, அந்த தர்பையில்‌ 
உண்டாகும்‌ அக்னியில்‌ இருந்து இரண்டாவது தர்பை கட்டில்‌ அக்னியை மூட்டி, 
அதில்‌ இருந்து வெளியாகும்‌ அக்னியில்‌ மூன்றாவது தர்பைக்‌ கட்டில்‌ தீ மூட்டி, 
அந்த அக்னி தர்பையை சிதையில்‌ வைத்து சிதைக்கு தீ மூட்டுவார்கள்‌. இந்த 
வழிமுறையை பயன்படுத்தியே மனைவியை இழந்த கணவனுக்கும்‌, கணவனை 
இழந்த மனைவிக்கும்‌ தஹன ஸம்ஸ்காரம்‌ செய்வார்கள்‌. 


பிரும்மச்சாரிகளை தகனம்‌ செய்யும்போது மண்‌ பாத்திரத்தை அக்னியில்‌ 
வைத்து நன்றாக சூடாக்கி , அதில்‌ கொஞ்சம்‌ வரட்டி தூளை போட்டு தீ பிடிக்க 
வைத்து அதை தகனத்துக்கு பயன்படுத்துவார்கள்‌. அதை கபாலாக்னி என்பார்கள்‌. 


துஷாக்னி என்பது ஒரு மண்‌ பாத்திரத்தை தீயில்‌ நன்றாக சூடாக்கி அதில்‌ 
கொஞ்சம்‌ உமியை போட்டு அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியை சிதையில்‌ 
வைக்கப்பட்டு உள்ள உபநயனம்‌ ஆகாத ஆணுக்கும்‌ திருமணம்‌ ஆகாத பெண்ணின்‌ 
தகனத்துக்கும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 


தம்பதிகளில்‌ ஒருவர்‌ இறந்தால்‌ ஒளபாசனாக்னி எனும்‌ அக்னியை 
உபயோகிக்க வேண்டும்‌. 


83) முன்‌ காலங்களில்‌ விறகுகளை அடுக்கி அதன்‌ மீது பிணத்தை வைத்து 
எரித்தது போல்‌ இல்லாமல்‌ இந்த காலத்தில்‌ மின்சாரத்தில்‌ இயங்கும்‌ மின்னடுப்பில்‌ 
பிணங்களை எரித்து விடுவதினால்‌ சிதை பீடத்தில்‌ வைத்த சவத்திற்கான 


இத்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





சடங்குகளை முடித்தப்‌ பின்‌ பாடையுடன்‌ கூடிய உடலை எடுத்து வந்து மின்சார 
யந்திரத்தின்‌ மேடை மீது வைத்தப்‌ பின்‌ சம்பிரதாயமாக கொள்ளிக்‌ கட்டையை 
அதில்‌ வைப்பார்கள்‌. அதன்‌ பின்‌ அங்குள்ள தொழிலாளி பாடையுடன்‌ உள்ள 
உடலை யந்திரத்தின்‌ உள்ளே தள்ளி கதவை மூடிவிடுவார்‌. உடல்‌ சற்று 
நேரத்திலேயே எரிந்து சாம்பலாகி விடும்‌. இந்த முறையில்‌ செய்யப்படும்‌ கர்மா 
சாஸ்திர விதிப்படி சரியா அல்லது தவறா என்ற விவாதம்‌ தேவை அற்றது. காரணம்‌ 
மின்‌ அடுப்பிலும்‌ உள்ளே எரியும்‌ நெருப்பே உடலை பஸ்பமாக்கி விடுகிறது 
என்பதினால்‌ சாஸ்திர விதிப்படி இது தவறல்ல. 








_ எய்து ட ] 
மின்‌அடுப்பு யந்திரத்தில்‌ செய்யப்படும்‌ தகனம்‌ 


84) அதன்‌ பின்‌ பூதவுடல்‌ எரிந்து போன அரை மணி நேரத்திலேயே அங்குள்ள 
தொழிலாளி யந்திரத்தில்‌ இருந்து சாம்பலையும்‌ எலும்பையும்‌ எடுத்து கர்த்தா 
செய்பவரிடம்‌ தருவார்கள்‌. அங்கு சில சடங்குகளை செய்தபின்‌ அவற்றை எடுத்து 
அவர்‌ பால்‌ நிறப்பிய மண்‌ குடத்தில்‌ போட்டு கடற்கரை அல்லது நதிக்கு கொண்டு 
சென்று அதில்‌ அவற்றைக்‌ கரைத்தப்‌ பின்‌ அங்கேயே அந்த நதி அல்லது கடலில்‌ 
குளித்து விட்டு வீடு திரும்புவார்கள்‌. இந்த காரியங்கள்‌ அனைத்தும்‌ நடக்கும்போது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


புரோகிதர்கள்‌ சில சடங்குகளை செய்ய மந்திரம்‌ ஓதுவார்கள்‌. எலும்புகளை 
எடுத்ததும்‌ கர்த்தா முக சவரம்‌ செய்து கொண்டு தாடி மீசைகளை எடுத்து 
விடுவார்கள்‌. சிலர்‌ மொட்டை அடித்துக்‌ கொள்வார்கள்‌. அதன்‌ பின்‌ அங்கேயே 
குளித்தப்‌ பின்‌ குடத்தில்‌ போடப்பட்ட எலும்பை நதிக்கு எடுத்துச்‌ செல்வார்கள்‌. இந்த 
பழக்கமும்‌ குடும்பங்களில்‌ மாறுபட்டூ இருக்கும்‌. 


85) மயானத்தில்‌ மின்‌ அடுப்பில்‌ உடலை எரிக்காமல்‌ விறகுக்‌ கட்டை மீது 
வைத்து மயான பூமியிலேயே சாதாரண முறையில்‌ தகனம்‌ செய்பவர்கள்‌ 
பிணத்தை தகனம்‌ செய்த மறுநாள்‌ மயானத்துக்குப்‌ போய்‌ பிணம்‌ எரிக்கப்பட்ட 
இடத்தில்‌ சாம்பல்‌ மீது பாலை ஊற்றி அதில்‌ கிடக்கும்‌ எலும்புகளை பொறுக்கி 
எடுத்து, அவற்றை பால்‌ நிரப்பிய மண்‌ குடத்தில்‌ போட்டு கடற்கரை அல்லது நதிக்கு 
கொண்டு சென்று அங்கு அவற்றைக்‌ கரைத்தப்‌ பின்‌ அங்கேயே அந்த நதி அல்லது 
கடலில்‌ குளித்தப்‌ பின்‌ வீடு திரும்புவார்கள்‌. இவை அனைத்தும்‌ முதல்‌ நாள்‌ சடங்கு 
என்றாலும்‌, பிணத்தை எடுத்த அடுத்த நாள்‌ வரை தொடர்கிறது. அதன்‌ காரணம்‌ 
மின்‌ அடுப்பில்‌ உடனடியாக உடல்‌ எரிந்து விடுவதைப்‌ போல விறகுக்‌ கட்டையில்‌ 
அத்தனை விரைவாக உடல்‌ எரிந்து விடாது. ஆகவே மறுநாள்தான்‌ எலும்பை எடுக்க 
மயானத்துக்கு செல்ல வேண்டும்‌. சில வீடுகளில்‌ அந்த சடங்கு முடிந்தப்‌ பின்னரே, 
மூன்றாம்‌ நாள்‌ கல்‌ ஊன்றி கர்மாவின்‌ பிற காரியங்களைத்‌ தொடர்வார்கள்‌. 






எறிந்த இடத்தில்‌ இருந்து எலும்புகளை 
பொறுக்கி எடுப்பார்கள்‌ 


86) அதற்குள்‌ சுத்தம்‌ செய்து வைத்திருந்த வீட்டிற்குள்‌ ஒரு புரோகிதர்‌ சென்று 
பிரேதம்‌ கிடந்த அறையிலும்‌, வீட்டிலும்‌ முதல்‌ நாளைய புன்யாஜனம்‌ செய்து 
வைத்து இருப்பார்‌. அன்றைய உணவு ஏற்பாடு அந்த வீட்டு சம்மந்தியின்‌ 
பொறுப்பாகும்‌. இப்படியாக எலும்பை கடலிலோ நதியிலோ கரைக்கும்‌ சடங்கை 
சஞ்சயனம்‌ என்று கூறுவார்கள்‌. இந்த காரியங்கள்‌ அனைத்தும்‌ நடக்கும்போது 
புரோகிதர்கள்‌ சில சடங்கு மந்திரம்‌ ஓதுவார்கள்‌. சுடுகாட்டில்‌ இருந்தா அல்லது மின்‌ 
அடுப்பில்‌ இருந்தா என எந்த இடத்தில்‌ இருந்து எலும்புகளை எடுத்து நதியில்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


அல்லது கடலில்‌ கரைப்பார்களோ அதன்‌ பின்னர்‌ கர்த்தா முக சவரம்‌ செய்து 
கொண்டு தாடி மீசைகளை எடுத்து விடுவார்கள்‌. சிலர்‌ மொட்டை அடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. இந்த பழக்கமும்‌ ஒவ்வொரு குடும்பங்களிலும்‌ மாறுபட்டு இருக்கும்‌. 





எலும்புகளையும்‌, சாம்பலையும்‌ நதியில்‌ 
அல்லது நீர்‌ நிலையில்‌ கரைப்பார்கள்‌ 


87) சுடுகாட்டில்‌ தலை முடி மற்றும்‌ முக ஷவரம்‌ செய்து கொள்வது 
இறந்தவர்களுக்காக செய்யும்‌ அடுத்த 13 நாட்களுக்கான காரியங்களை இனி முக 
மலர்ச்சியோடு செய்வேன்‌ என்பதைக்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ ஒரு பாவனை ஆகும்‌. 
இதற்கு இன்னொரு காரணமும்‌ உள்ளது. தீய ஆவிகள்‌ ரோம துவாரங்கள்‌ வழியே 
சென்று உடலில்‌ அமர்ந்து கொண்டு விடும்‌. சுடுகாட்டில்‌ சடங்குகள்‌ செய்யப்‌ 
போகும்போது இறந்து போனவர்களின்‌ ஆத்மாக்கள்‌, வஸுக்களிடம்‌ இருந்து தப்பி 
ஓடி அவர்களது ரத்த சம்மந்தம்‌ உள்ளவர்களது, அதாவது அவர்கள்‌ மீது அதிக அளவு 
பாசம்‌ வைத்துள்ளவர்களது முடியில்‌ சென்று அமர்ந்து கொண்டு வீடு திரும்ப 
முயலுமாம்‌. அதனுடன்‌ சுடுகாட்டில்‌ உள்ள பிற ஆத்மாக்களும்‌ சேர்ந்து அமர்ந்து 
கொண்டு விடும்‌. இதனால்தான்‌ அந்த காலங்களில்‌ மயானங்களில்‌ சென்று 
திரும்பும்‌ அனைத்து உறவினர்களும்‌ அங்கேயே மொட்டை அடித்துக்‌ கொள்வது 
வழக்கமாக இருந்துள்ளது. இன்னமும்‌ சில கிராமங்களில்‌ அந்த ஊரில்‌ உள்ள 
அனைவருமே ஒருவரது இறப்பில்‌ மொட்டை அடித்துக்‌ கொள்ளும்‌ பழக்கம்‌ உள்ளது 
என்பதன்‌ காரணம்‌ ஒருவர்‌ மரணம்‌ அடைந்தாள்‌ கிராமத்தினர்‌ அனைவருமே 
சடங்குகளில்‌ பங்கு கொள்வார்கள்‌ என்பதே . 


88) எதற்காக பாலில்‌ எலும்புக்களைப்‌ போட்டு எடுத்துச்‌ செல்கின்றார்கள்‌? 
பிறந்த குழந்தையின்‌ முதலில்‌ உணவு அதை பெற்று எடுத்த தாயின்‌ தாய்பால்‌ 
ஆகும்‌. இறந்தவர்களது ஆத்மாவும்‌ அதனதன்‌ விதிப்படி எங்கோ சென்று 
குழந்தையாக பிறப்பு எடுக்கும்‌. இந்த பிரபஞ்சத்தில்‌ உள்ள அனைவருமே, மனிதர்‌ 
முதல்‌ அனைத்து ஜீவராசிகளுக்கும்‌ மூல மற்றும்‌ முதல்‌ தாய்‌ சக்தி தேவியே 
என்பதினால்‌ அவளது குழந்தையாகவே பிறப்பு எடுத்து மரணம்‌ அடைந்து விட்ட 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





ஆத்மாவும்‌, அடுத்த பிறவி எடுக்கும்வரை பசி தாகம்‌ இல்லாமல்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதற்காக, அதை பிரபஞ்சத்திலே படைத்த சிவ சக்தியின்‌ அமுத பாலை உடலை 
விட்டு வெளியேறி விட்ட அந்த ஆத்மா குடித்து விட்டு, அடுத்து ஒரு வருட காலம்‌ 
தமது உறவினர்‌ செய்யும்‌ காரியங்களை ஏற்றுக்‌ கொண்டு தனது பயணத்தை 
துவக்குவதான தாத்பர்யம்‌ ஆகும்‌. மயானத்தில்‌ எலும்புகளை எடுத்து மண்‌ குடத்தில்‌ 
உள்ள பானையில்‌ போட்டதுமே அந்த மயானத்தில்‌ கர்த்தாக்களுடன்‌ வந்திருந்த 
அந்த எலும்பின்‌ சொந்தக்காரரான ஜீவாத்மா, அந்த பாலை மானசீகமாக 
ஆவாகித்துக்‌ கொள்ளுமாம்‌. இறந்தவரது உடல்‌ தகனத்துக்கு எடுத்துச்‌ செல்லப்படும்‌ 
வேளையில்‌ மயானம்வரை உடலில்‌ இருந்து வெளியேறிய ஜீவனும்‌ அதன்‌ மீதே 
பயணித்துக்‌ கொண்டு இருக்கும்‌. அதன்‌ காரணம்‌ உடலுக்குள்‌ உள்ள ஆத்மா 
அதுவரை தான்‌ தங்கி இருந்த உடல்‌ அழிக்கப்படுவதை நேரடியாகக்‌ கண்ட பின்னரே 
திருப்தி அடைந்து வஸுக்களிடம்‌ செல்லுமாம்‌. மயானத்தை அடைந்ததும்‌ அது 
வாழ்ந்திருந்த உடல்‌ எரிந்து சாம்பலாகிப்‌ போனதும்‌ அந்த ஆத்மா வஸுக்களுடன்‌ 
வான்வெளிக்குச்‌ சென்று விடும்‌. சாம்பலாகி விட்ட அந்த ஜீவனின்‌ உடல்‌ (பிரேத 
உணர்வுகள்‌ என்பார்கள்‌) சிவபெருமானின்‌ பாதங்களில்‌ கலந்து விடுமாம்‌. 
இதனால்தான்‌ மரணம்‌ அடைந்தவர்களுக்கு செய்யப்படும்‌ ஒவ்வொரு காரியத்திற்‌ 
கும்‌ ஒரு அர்த்தம்‌ உள்ளது என்பதாக சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. கால ஓட்டத்தில்‌ 
அவற்றை யாரும்‌ புரிந்து கொள்ளாமல்‌ ஒரு யந்திரம்‌ போல அனைத்தையும்‌ 
செய்கின்றார்கள்‌. 


89) மேலே தொடரும்‌ முன்‌ தகனம்‌ மற்றும்‌ சஞ்சயனம்‌ குறித்த சின்ன 
விளக்கம்‌. உடலை எரிப்பதை எதற்காக செய்கிறார்கள்‌ என்பதை ஆன்மீக 
கண்ணோட்டத்தில்‌ எத்தனை அழகாக கூறி உள்ளார்கள்‌. மயானத்தில்‌ வசிப்பவர்‌ 
சிவபெருமான்‌. அவர்‌ தனது உடலில்‌ பூசிக்‌ கொள்வது சாம்பல்‌. ஆரம்பமும்‌ அவரே 
பரபிரும்மன்‌, முடிவும்‌ அவரே என்பதைப்‌ போல படைப்பையும்‌, அழிக்கும்‌ 
செயலையும்‌ தன்னுள்‌ அடக்கி வைத்து உள்ளவர்‌. ஆகவே அவர்‌ இயக்கத்தில்‌, 
பிரும்மாவினால்‌ படைக்கப்பட்ட உயிரானது முடிவாக மயானத்தில்‌ சிவபெருமான்‌ 
பூசிக்கொள்ளும்‌ சாம்பலாக உருமாறுவதின்‌ மூலம்‌ ஜீவன்‌ முடிந்தப்‌ பின்‌ சாம்பலாகி 
சிவனையே சென்று அடைந்து விடுகிறது என்பதையே காட்டுகின்றது. சாம்பல்‌ 
என்பதில்‌ உள்ள வார்த்தையில்‌ உள்ள சாம்ப என்பது சாம்பசிவன்‌ எனும்‌ 
பரமசிவனையும்‌, பல்‌ என்பது சமஸ்கிருதத்தில்‌ பழம்‌ என்பதையும்‌ குறிக்கும்‌ . ஒரு 
விதை பல நிலைகளை அடைந்து காயாகி பழமாகி இறைவனுக்கு படைக்கும்‌ 
நெய்வித்தியம்‌ படையல்‌) ஆகி விடுவதை போல, மனிதர்களும்‌ பிறப்பு எடுத்து 
பல்வேறு நிலைகளை அடைந்து, பிறருக்கும்‌ சேவை செய்து முதிர்ச்சி பெற்றதும்‌, 
முற்றிய மனத்தைக்‌ கொண்ட தம்‌ உடலையே சிவபெருமான்‌ எனும்‌ இறைவனுக்கு 
நெய்வித்தயம்‌ போல சமர்ப்பித்து விடும்‌ இறுதி நிலையே அது. ஜீவன்‌ உடலை 
விட்டு பிரிந்த பின்னர்‌ எவருக்கும்‌ பலனின்றி போகும்‌ உடல்‌ அடுத்த பிறவி 
எடுக்கும்வரை, சாம்பலாகி அந்த சாம்பசிவனின்‌ பாதங்களையாவது தழுவிக்‌ 
கொண்டு இருக்கட்டும்‌ என்பதற்காகவே உடலை தகனம்‌ செய்து 
சாம்பலாக்குகிறார்கள்‌ என்பதே அதன்‌ ஐதீகம்‌. 


து 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


90) அதை போலவே இறந்தவருக்கு செய்யப்படும்‌ முக்கியமான ஒரு சடங்கு 
அக்னியில்‌ அழிக்கப்பட்ட உடலில்‌ இருந்த எலும்புகளை கடலில்‌ கரைக்கும்‌ 
சஞ்சயனம்‌ என்பதாகும்‌. இறந்தபின்‌ பிரேதத்தை எரித்து அதன்‌ அஸ்தியை 
கடலிலோ அல்லது நதிகளிலோ கரைத்து விட வேண்டும்‌ என்கிறது வேதம்‌. எந்த 
ஒரு பிரேதத்திற்கு சரியான முறையில்‌ அந்திம கிரியை எனும்‌ பிரேத 
ஸம்ஸ்காரங்கள்‌ சரியாக செய்யப்படவில்லையோ அந்த ஆன்மா அஸ்தி எனும்‌ 
தன்னுடைய எலும்பை சுற்றி, சுற்றி வரும்‌. ஆகவே எம லோகத்துக்கு செல்லும்‌ 
வழியில்‌ அது பசியாலும்‌ தாக்கத்தாலும்‌ அவதிப்படும்‌ என்பதினால்‌ சடங்குகளை 
முறைப்படி செய்துவிட்டு அதன்‌ எலும்புகளை நதிகளில்‌ கரைத்து விடுவார்கள்‌. 
உடலுக்குள்‌ உள்ள ஜீவனானது எங்கிருந்து வந்ததென யாருக்கும்‌ தெரியாது, அது 
எங்கே போகும்‌ என்பதும்‌ புரியாது. நீர்‌ இல்லாமல்‌ இந்த உலக வாழ்க்கை இயங்க 
முடியாது. வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை நீரே ஆகும்‌. ஆகவே உடலை 
விட்டு வெளியேறிய ஜீவன்‌ எங்கு சென்றாலும்‌, யாராக பிறந்தாலும்‌, வாழ்க்கையின்‌ 
அத்தியாவசிய தேவையான தண்ணீரைப்‌ போல அனைவருக்கும்‌ பயனுள்ளவாறு 
இருக்க வேண்டும்‌ என புனிதமான கங்கா தேவி எனும்‌ பார்வதி தேவியிடம்‌ 
வேண்டிக்‌ கொண்டு புனித நதியில்‌ கரைக்கப்பட்டது. அதனால்தான்‌ அஸ்தியை 
காசிக்கு கொண்டு சென்று கங்கை நதியில்‌ கலப்பது வழக்கம்‌. கங்கை நீரின்‌ அதிபதி 
தேவியே கங்கை தேவி எனும்‌ பார்வதி தேவி அல்லவா. கங்கைக்கு செல்ல 
முடியாதவர்கள்‌ எந்த ஒரு புனித நதியிலாவது அஸ்தியை கரைப்பார்கள்‌. இந்த 
உலகில்‌ ஓடும்‌ அனைத்து நதிகளின்‌ தெய்வங்களும்‌ கங்கா தேவியின்‌ தெய்வீக 
கணங்களே, நிழல்‌ அவதாரங்களே என்பதினால்‌, புண்ணிய நதிகளில்‌ ஓடும்‌ நீரை 
கங்கா தேவியாக பாவித்து எந்த புனித நதியில்‌ அஸ்தியை கரைத்தாலும்‌ அந்த 
பிரார்த்தனை கங்கா தேவியிடம்‌ சென்றடைந்து விடும்‌ என்பதினால்‌, தற்காலத்தில்‌ 
நீர்‌ நிலைகள்‌ எங்கிருந்தாலும்‌ அவற்றில்‌ அஸ்தியைக்‌ கரைப்பது ஒரு சடங்காகி 
விட்டாலும்‌, தத்துவம்‌ என்னவோ ஒன்றுதான்‌. மேலே கூறப்பட்ட இரண்டுமே 
ஆன்மீக போதனையின்‌ அடிப்படையில்‌ சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ள சடங்கு 
முறைகள்‌ ஆகும்‌. 


91) தகனம்‌ செய்த அடுத்த நாளில்‌ இருந்து எங்கே சடங்குகளை செய்ய கல்‌ 
ஊன்றி உள்ளார்களோ அங்கு சென்று இரண்டாம்‌ நாள்‌ சடங்குகளை துவக்குவார்கள்‌. 
அதைத்‌ தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள்‌ காரியங்கள்‌ அங்கேயே நடைபெற்று 
முடியும்‌. பதிமூன்றாம்‌ நாள்‌ சுபகாரியம்‌ விட்டில்‌ நடைபெறும்‌. அவற்றை அடுத்த 
பகுதியில்‌ பார்ப்போம்‌. முதல்‌ நாளன்று கல்லை ஊன்றி பாஷாண ஸ்தாபனம்‌ 
செய்யாவிடில்‌ மூன்றாம்‌ நாளன்று கல்லினால்‌ சம்பிரதாயமாக இரண்டூ குண்டம்‌ 
அமைத்து ஆன்மாவை கல்லில்‌ ஆவாஹனம்‌ செய்வார்கள்‌. 


92) கல்‌ ஊன்றுதல்‌ என்பது என்ன? ஒருவர்‌ இறந்த உடனேயே ஆத்மாவானது 
உலகை விட்டு வெளியேறிச்‌ சென்று விடுவது இல்லை. அதற்கு வேறு ஒரு உடல்‌ 
உருவாக்கப்படும்‌ பத்து நாட்கள்வரை அந்த ஆத்மாவானது பூவுலகிலேயே இருக்கும்‌ 
என்கிறது கருட புராணம்‌. அதனால்தான்‌ பத்து நாட்களும்‌ பூமியிலேயே தங்கி 
இருக்கும்‌ ஜீவனை பூமியிலே புதைத்த கற்களில்‌ பாஷாண ஸ்தாபனம்‌) மந்திர 
சக்திகள்‌ மூலம்‌ செலுத்தி (ஆவாஹிப்பது என்பார்கள்‌) அதற்கு தினமும்‌ எள்ளு 


இதி 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





ஜலமும்‌, சாதமும்‌ (பிண்டம்‌) கொடுத்து உயிருடனான ஜீவாத்மாவாக பாவித்து 
அதை ஜீவித்து இருக்க வைப்பார்கள்‌. இப்படியாக கல்‌ ஊன்றி செய்யப்படும்‌ 
சடங்கை முதல்‌ நாளில்‌ ஆரம்பிக்காவிடில்‌ ஒற்றைப்‌ படையில்‌ ஒன்று, மூன்று, 
ஐந்து, ஏழு அல்லது ஒன்பதாம்‌ நாளன்று துவக்கி அனைத்து முந்தைய 
நாட்களுக்குமான சடங்கையும்‌ சேர்த்து அன்றே செய்து முடிப்பார்கள்‌. எந்த ஒரு 
நிகழ்ச்சியிலும்‌, காரியங்களிலும்‌ முதலில்‌ வணங்க வேண்டியது வினாயகப்‌ 
பெருமானே. அவருக்கு பிறகே மற்ற தெய்வ ஆராதனைகள்‌ துவங்கும்‌. அதை 
போலவேதான்‌ எண்களில்‌ முதலில்‌ துவங்குவது ஒன்று எனும்‌ ஒற்றைப்படை எண்‌ 
ஆகும்‌, அதை தொடர்வதே பிற எண்கள்‌. இதனால்‌ ஒன்று என்பது வினாயகப்‌ 
பெருமானுக்கு இணையான எண்‌ எனக்‌ கருதி, வைதீக காரியங்களில்‌ ஒற்றைப்படை 
அல்லது அதன்‌ அடிப்படையில்‌ வரும்‌ ஒற்றைப்படை எண்‌ தினங்களில்‌ 
காரியங்களை துவங்குவார்கள்‌. முன்‌ காலங்களில்‌ முக்கியமாக கர்மாக்களில்‌ இதை 
கடைபிடித்தார்கள்‌ என்பதாக கருத்து உள்ளது. பாஷாண ஸ்தாபனம்‌ (கல்‌ 
ஊன்றுதல்‌) என்பதை செங்கலை வைத்து சதுரமாகவோ, பழைய பூத்தொட்டியை 
பயன்படுத்தி வட்ட வடிவிலோ இரண்டு குண்டங்களை அமைத்து மண்‌ நிரப்பி 
அதையே பயன்படுத்துவார்கள்‌. 


93) முன்‌ காலத்தில்‌ வெளி தோட்டத்தில்‌ அல்லது வீட்டின்‌ பின்புறம்‌ ரேழி 
எனப்படும்‌ தனி அறையிலோ கல்‌ ஊன்றுவார்கள்‌. ஆனால்‌ இந்த காலங்களில்‌ 
அப்படி விஸ்தாரமான வீடுகள்‌ இல்லாமல்‌ அடுக்கு மாடி குடியிருப்புக்களில்‌ 
இருப்பவர்கள்‌ படிக்கட்டுகளுக்கு கீழே உள்ள இடத்தில்‌, அல்லது பின்புறம்‌ தென்னை 
மரம்‌ இருந்தால்‌ அதன்‌ அடியிலும்‌ மற்றவர்களுக்கு ஆட்ஷேபணை இல்லை 
என்றால்‌ வைக்கலாம்‌. அதை விட சுலபமானது சடங்குகளை செய்யும்‌ 
மண்டபங்களில்‌ ஏதாவது ஒன்றை வாடகைக்கு எடுத்து செய்யலாம்‌. 


94) தற்காலத்தில்‌ இவற்றை எல்லாம்‌ கருத்தில்‌ கொண்டே இட வசதிக்கு 
ஏற்றார்‌ போல 3,5,7 அல்லது 9 ஆம்‌ நாட்களில்‌ பாசாண ஸ்தாபனம்‌ செய்கிறார்கள்‌. 
பணவசதி இல்லாதவர்கள்‌ ஒன்பதாம்‌ நாளன்று ஏதாவது ஒரு சடங்கு மண்டபத்தில்‌ 
இதை ஸ்தாபனம்‌ செய்து ஒன்பது நாட்களுக்குமான காரியங்களை ஒரே நாளில்‌ 
செய்து விட்டு 10, 11 மற்றும்‌ 12 ஆம்‌ நாள்‌ காரியங்களையும்‌ அங்கேயே செய்து 
விடுவார்கள்‌. தாய்‌ தந்தை காரியம்‌ ஆரம்பிக்க ஒற்றை படை நாள்‌ பார்க்க 
தேவையில்லை. 


95) கல்‌ ஸ்தாபனம்‌ செய்யப்பட்ட இடமே அந்த சடங்குகள்‌ செய்து 
முடிக்கப்படும்‌ வரை மந்திர சக்திகளினால்‌ ஆன, தெய்வீகம்‌ நிறைந்திருக்கும்‌ 
வகையிலான புனித கைலாயம்‌ மற்றும்‌ இந்திர லோகமாக அந்த ஆத்மாக்களுக்கு 
இருக்கும்‌ என்பது ஐதீகம்‌. இறந்து போனவருடைய ஆத்மா அங்கு கல்லின்‌ உள்ளே 
அமர்ந்திருக்கும்‌. கல்‌ ஊன்றிய இடத்தில்‌ மந்திரங்களை ஓதி அந்த ஆத்மாவை 
அதில்‌ செலுத்தி வைத்ததும்‌ அந்த இடமே அதன்‌ அரண்மனை போல மாறி விடும்‌. 


ஊன்றப்பட்டு உள்ள அந்தக்‌ கல்‌ அதனுடைய சிம்மாசனம்‌ போன்றது ஆகும்‌. 
அந்த கல்‌ அதற்கு சிறைசாலை போன்றது அல்ல. அதனால்‌ எங்கு 


க) 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


வேண்டுமானாலும்‌ செல்ல முடியும்‌. ஆனால்‌ அதற்கு அதை தன்னுடைய 
கட்டுப்பாட்டில்‌ வைத்துள்ள வஸுக்களின்‌ அனுமதி தேவை மட்டுமல்ல, அந்த 
வஸுக்கள்‌ இல்லாமல்‌ எங்கும்‌ தனியே செல்ல முடியாது. அந்த ஆத்மாக்களை 
தம்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்துள்ள வஸுக்களும்‌ அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ 
மந்திர சடங்குகளின்‌ ஈர்ப்பினால்‌ மரணம்‌ அடைந்து விட்டவரது ஆத்மாவை கல்‌ 
குண்டத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும்‌ அந்த தேவலோகத்திற்கு 
அழைத்து வந்து கர்மாவில்‌ கலந்து கொள்ள வைக்கும்‌. அதனால்‌ அந்த ஆத்மாவும்‌ 
தமக்கு அந்தஸ்தை தரும்‌ வகையில்‌ செய்யப்படும்‌ சடங்குகளை மனதார ஏற்றுக்‌ 
கொண்டு தாம்‌ வாழ்ந்திருந்த குடும்பத்துக்கு மனதார ஆசிகளை அளிக்குமாம்‌. 
இப்படியாகவேதான்‌ வஸுக்கள்‌ அந்த ஆத்மாவை அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ 
அதன்‌ குடும்பத்தினர்‌ வாழும்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ சென்று அங்கு இருந்து விட்டு 
மீண்டும்‌ இங்கு வர துணை புரியும்‌. 


அப்படி என்றால்‌ கல்‌ ஊன்றியதும்‌ அந்தக்‌ கல்லில்‌ இறந்து விட்டவரது 
ஆத்மாவை மந்திர பூர்வமாக ஆவாஹனம்‌ செய்து வைப்பார்கள்‌ என்ற கூற்று 
தவறா என்றால்‌ இல்லை என்பதே அதற்கு பதிலாகும்‌. வஸுக்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
உள்ள ஆத்மாவை அடுத்த பன்னிரண்டு நாட்களும்‌ அது மரணம்‌ அடைந்திருந்த 
வீட்டில்‌ இருந்து கல்‌ ஊன்றிய இடத்துக்கு அழைத்து வந்து அந்த கல்லுக்குள்‌ அந்த 
ஆத்மாவிற்காக வைத்துள்ள சிம்மாசனத்தில்‌ சடங்கு முடியும்வரை அமர வைத்து 
இருக்கும்‌. சடங்கு முடிந்த பின்‌ ஆத்மாவை மீண்டும்‌ கல்லுக்குள்‌ இருந்து வெளியில்‌ 
அழைத்து வந்து அது தங்கி இருந்த வீட்டிற்கு அழைத்து செல்லும்‌. அந்த கல்லில்‌ 
ஆவாஹனம்‌ செய்யப்பட்ட ஆத்மாவானது அந்த கல்லில்‌ இருந்து வெளியேறிச்‌ 
செல்லும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ அந்த கல்லுக்குள்‌ வேறு எந்த ஆத்மாவினாலும்‌ 
புகுந்து கொள்ள முடியாது. ஆவாஹிக்கப்பட்ட அந்தக்‌ கல்‌ அதன்‌ வீடு ஆகும்‌. 


96) இறந்தவர்களுடைய பெண்‌ அல்லது மருமகள்‌ கல்‌ ஊன்றிய இடத்தில்‌ 
ஸ்நானம்‌ செய்து விட்டு சொட்ட சொட்ட ஈரத்துடன்‌ அங்கு வைக்கப்பட்டு உள்ள 
அடுப்பை மூட்டி பிண்டம்‌ (அரிசி போட்டு பொங்கிய சாதம்‌) தயாரித்து, புரோகிதர்‌ 
கூறியபடி சடங்குகளை செய்துவிட்டு அந்த அடுப்பையும்‌ பாத்திரங்களையும்‌ 
தேய்த்து அலம்பி அங்கேயே வைக்க வேண்டும்‌. பிண்டம்‌ போட்டு முடித்தப்‌ 
பின்னர்‌ மறுபடியும்‌ ஸ்நானம்‌ செய்து விட்டு தான்‌ வீட்டிற்குள்‌ செல்ல வேண்டும்‌. 
ஒரு விளக்கு அங்கு பத்து நாட்களும்‌ 24 மணி நேரமும்‌ எரிந்து கொண்டிருக்க 
வேண்டும்‌. நாய்‌, பூனை போன்ற பிராணிகள்‌ அங்கு வராமல்‌ பார்த்து கொள்ள 
வேண்டும்‌. குண்டத்தின்‌ மீது இறந்தவரின்‌ பழைய வேட்டியையோ அல்லது 
புடவையையோ போட்டு வைக்க வேண்டும்‌. 


97) ஒருவர்‌ இறந்து விட்டால்‌ அவருக்கு செய்ய வேண்டிய கர்மா மற்றும்‌ 
தகனம்‌ செய்யத்‌ துவங்க எத்தனை மணி நேர அவஹாசம்‌ சாஸ்திரங்களில்‌ 
தரப்பட்டு உள்ளது என்று கேட்டால்‌ அதற்கான பதில்‌ இதுதான்‌. ஒருவர்‌ இறந்து 
விட்டால்‌ அவர்‌ இறந்த அடுத்த பத்து மணி நேரத்துக்குள்‌ தகனம்‌ செய்து விட 
வேண்டும்‌ என்பதே சாஸ்திர விதி முறை என்றாலும்‌ அதே சமயத்தில்‌ தகன 
காரியத்தை ஒருவர்‌ இறந்த நேரத்தில்‌ இருந்து மூன்றரை மணி நேரத்துக்கு முன்னர்‌ 


இது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


செய்து முடித்து விடக்‌ கூடாது என்பது சாஸ்திர விதியாகும்‌. எதற்காக பத்து மணி 
நேரம்‌ மற்றும்‌ மூன்றரை மணி நேர கால அவஹாசம்‌ தரப்பட்டு உள்ளது? 


98) ஒருவர்‌ இறந்தப்‌ பின்‌ அவருடைய ஆத்மா உடனடியாக யம தூதர்களால்‌ 
கொண்டு செல்லப்படாதாம்‌. ஒருவரது மூச்சு நின்று விட்டதாக சமிக்கை 
கிடைத்ததும்‌ உடனடியாக யமகணங்கள்‌ பூமிக்கு வந்து விட்டாலும்‌ இறந்தவரது 
உடலில்‌ இருந்து வெளியேறிய ஜீவனை தம்முடைய கட்டுப்பாட்டில்‌ எடுத்துக்‌ 
கொள்ள அவர்கள்‌ கண்‌ சிமிட்டும்‌ நேர அளவில்‌ காத்திருப்பார்களாம்‌. அதன்‌ 
காரணம்‌ இறந்தவருடைய வாழ்க்கையின்‌ கால அளவை ஆராய்ந்து பார்க்கும்‌ 
சித்ரகுப்தரிடம்‌ இருந்து அவர்களுக்கு அந்த ஆத்மாவின்‌ காலம்‌ முடிந்து விட்டது 
என்ற ஒப்புதல்‌ கிடைக்க கண்‌ சிமிட்டும்‌ நேரம்‌ ஆகுமாம்‌. அவர்களுக்கு கண்‌ 
சிமிட்டும்‌ நேரம்‌ என்பது பூமியின்‌ கணக்கின்படி மூன்றரை மணி நேரம்‌ 
என்பதினால்தான்‌ மூன்றரை மணி நேரத்துக்கு முன்னதாக தகன காரியங்களை 
செய்யத்‌ துவங்கி தகனமும்‌ செய்து முடிக்க மாட்டார்கள்‌, மூன்றரை மணி நேர 
காலம்‌ முடியும்வரை யமகணங்கள்‌ அந்த ஜீவனை தம்‌ கட்டுப்பாட்டில்‌ எடுத்துக்‌ 
கொள்ள மாட்டார்கள்‌ என்பதினால்‌ ஏற்பட்டது இந்த விதியாம்‌. 


99) யமதூதர்களுக்கு தரப்பட்டு உள்ள மூணரை மணி நேர அவகாசத்திற்கு 
இன்னும்‌ சில அடிப்படை காரணங்கள்‌ உள்ளன. உலகில்‌ பல்வேறு மலைகள்‌, 
குகைகள்‌ மற்றும்‌ யாருமே செல்ல முடியாத நதிக்கரைகளில்‌ தவம்‌ செய்யும்‌ பல 
சாதுக்களும்‌ சன்யாசிகளும்‌, சித்தர்களும்‌, ராஜ ரிஷிகளும்‌, முனிவர்களும்‌, யோகக்‌ 
கலையை கைக்கொண்ட ஆன்மீகவாதிகளும்‌ சித்திகளைப்‌ பெற்றிட மூச்சை நிறுத்தி 
வைத்துக்‌ கொண்டு சமாதி நிலையில்‌ இருப்பார்களாம்‌. அந்த நேரத்தில்‌ அவர்கள்‌ 
உடலில்‌ இருந்து தமது ஜீவனை தாமே வெளிக்‌ கொண்டு சென்று வான்‌ வெளியில்‌ 
மிதந்தவாறு தவ நிலையில்‌ இருப்பார்களாம்‌. அந்த நிலையில்‌ அவர்கள்‌ இறந்து 
விட்டதாகக்‌ கருதி யமகணங்கள்‌ அந்த ஆத்மாவை பிடித்துச்‌ சென்று தவறு 
இழைத்து விடக்‌ கூடாது என்பதற்காக யமபெருமானின்‌ இந்த நியதி, சாஸ்திர 
விதிகளில்‌ வைக்கப்பட்டு உள்ளதாம்‌. 


100) இது நடக்கக்‌ கூடிய காரியமா என்ற சந்தேகம்‌ எழத்‌ தேவை இல்லை. 
தமது ஜீவாத்மனை தனது உடலில்‌ இருந்து வெளியில்‌ வைத்துக்‌ கொண்டு 
எவராலும்‌ இருக்க முடியுமா என்றால்‌ முடியும்‌ என்பதே பதில்‌. இந்த காரியத்தை 
நமது நாட்டிலேயே பல சித்த முனிவர்களும்‌, மகான்களும்‌ ஏன்‌ மந்திரவாதிகளும்‌ 
கூட செய்துள்ளார்கள்‌ என்பது வரலாற்றுக்‌ கதைகள்‌ மூலம்‌ தெரிய வரும்‌. கூடு 
விட்டு கூடு பாய்ந்து செல்லும்‌ கலை என்பது தனது உடலில்‌ உள்ள ஜீவனை 
வெளியேற்றி தற்காலிகமாக மற்றொரு சடலத்தில்‌ வைத்துக்‌ கொண்டு இருக்கும்‌ 
நிலை ஆகும்‌. இந்தக்‌ கலை பண்டைக்‌ காலத்தில்‌ பல சாதுக்கள்‌, முனிவர்கள்‌, ரிஷி 
மற்றும்‌ சித்தர்களால்‌ சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டு 
வந்துள்ளது. 


101) ஆதி சங்கரரின்‌ வாழ்க்கையில்‌ கூட அவருக்கு விடப்பட்ட சவால்‌ 
ஒன்றில்‌ தாம்‌ வெற்றி அடைய வேண்டும்‌ என்பதற்காக தாம்பத்தியம்‌ என்பது என்ன 


து 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


என்பதைக்‌ கண்டறிய தன்‌ உடலில்‌ இருந்த ஆத்மாவை வெளியேற்றி, 
இன்னொருவர்‌ உடலில்‌ புகுந்து கொண்ட அதாவது கூடு விட்டு கூடு பாய்ந்து சென்ற 
கதை உள்ளது. அருணகிரிநாதர்‌ கூடு விட்டு கூடு பாய்ந்து கிளி உருவில்‌ 
சென்றபோது அவர்‌ உடலை அவரது எதிரி அழித்த கதையும்‌ உண்டு. அதனால்‌ 
அருணகிரிநாதர்‌ கிளியாக வாழ வேண்டி இருந்ததாம்‌. இவை அனைத்துமே 
மேன்மையான மூச்சை அடக்கிக்‌ கொள்ளும்‌ யோகக்‌ கலையை அபாரமாக 
கற்றறிந்திருந்தவர்களால்‌ மட்டுமே செய்ய இயலும்‌, இதை அனைவராலும்‌ செய்ய 
முடியாது. அதற்கு அவர்கள்‌ தெய்வீக ஆற்றலும்‌, அருளும்‌ பெற்று இருக்க 
வேண்டும்‌. 


102) இறந்து போனவர்களை மீண்டும்‌ உயிர்‌ பிழைத்து எழ வைத்த 
சம்பவங்கள்‌ நவீன கால தத்தாத்திரேயர்‌ அவதாரமான ஸமர்த்த ஸ்வாமிகள்‌, சீரடி 
சாயிபாபா, மானிக்‌ பிரபு போன்ற பல மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றில்‌ 
காணப்படுகின்றன. இறந்து போனவர்களை மீண்டும்‌ உயிர்‌ பிழைத்து எழ வைத்த 
சம்பவங்கள்‌ பல மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றில்‌ காணப்படுகின்றன. 
உஜ்ஜினியை ஆண்டுவந்த விக்ரமாதித்தன்‌ கூட இந்தக்‌ கலையை பயன்படுத்தி 
உள்ளதாக அவர்‌ வரலாற்றில்‌ கதை உண்டு. சிவபாலயோகி போன்ற பிற்கால 
மகான்கள்‌ கூட தமது ஆஸ்ரமங்களில்‌ இருந்து தேவலோகத்துக்கு சென்றுவிட்டு 
திரும்பிய கதைகள்‌ ஏராளமாக உள்ளன. 


103) மேலே கொடுத்துள்ள உதாரணங்கள்‌ மேன்மையான 
ஆன்மீகவாதிகளினால்‌ நடத்தப்பட்டது என்றாலும்‌ விஞ்ஞான முன்னேற்றம்‌ 
அடைந்துள்ள காலத்திலும்‌ அப்படிப்பட்ட அதிசயங்கள்‌ நடைபெற்று வந்துள்ளன. 
சில நேரங்களில்‌ இறந்து விட்டதாக கருதப்பட்டு தகனத்துக்கு எடுத்துச்‌ 
செல்லப்பட்ட சவங்கள்‌ நடு வழியில்‌ உயிர்‌ பிழைத்து எழுந்தான உண்மைக்‌ 
செய்திகள்‌ உள்ளன. அது போல மருத்துவர்கள்‌ நின்று போன மூச்சை உடனடியாக 
செயற்கை ஸ்வாசம்‌ செலுத்தி மீண்டும்‌ உயிர்‌ பிழைக்க வைத்த சம்பவங்களும்‌ 
நிறையவே உள்ளன. ஆனால்‌ குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்‌, அவர்கள்‌ உடல்‌ 
நிலையின்‌ ஒத்துழைப்பைப்‌ பொறுத்து அதை செய்ய வேண்டி இருந்தது. ஆகவே 
ஒருவர்‌ இறந்து விட்டால்‌ அடுத்த மூன்றரை மணி நேரத்துக்குள்‌ (யமலோகக்‌ 
கணக்கின்படி கண்சிமிட்டும்‌ நேரம்‌) தகன காரியங்களை செய்து முடித்து விடக்‌ 
கூடாது என்று வைக்கப்பட்டு உள்ள நியதிக்கு விஞ்ஞான அடிப்படை உள்ளதாகவும்‌, 
நியாயமானதாகவும்‌ நமக்கு தோன்றுகிறது. 


104) இறந்து போனவர்களின்‌ மிக நெருங்கிய உறவினர்கள்‌ வெளியூர்களில்‌ 
இருந்தால்‌ வெளி ஊர்களில்‌ உள்ள மரணம்‌ அடைந்தவருடைய புத்திரன்‌ அல்லது 
முக்கிய உறவினர்கள்‌ வந்தே ஆக வேண்டும்‌. அதற்கு முன்‌ காரியங்களை துவக்கக்‌ 
கூடாது என்கின்ற நிலை. வெளி ஊர்களில்‌ வசிக்கும்‌ அவர்கள்‌ வந்து சேர 
குறைந்தபட்ஷம்‌ இருபது மணி நேரம்‌ ஆகும்‌. அவர்கள்‌ வரும்வரை அந்த பூத 
உடலை உரிய மருந்துகள்‌ இட்டு அல்லது ஜஸ்‌ கட்டிகள்‌ மீது பாதுகாப்பாக 
வைத்திருப்பார்கள்‌. பூச்சிகள்‌, ஈக்களிடம்‌ இருந்து இறந்தவர்‌ உடலைப்‌ பாதுகாக்க 
கண்ணாடிப்‌ பெட்டியால்‌ மூடி வைத்து இருப்பார்கள்‌. உதாரணமாக காலையில்‌ ஆறு 


ர 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


மணி அளவில்‌ ஒருவர்‌ மரணம்‌ அடைந்து விட்டாலும்‌ முக்கியமானவர்கள்‌ வந்து 
சேரும்வரை இறந்தவர்‌ உடலை தகனம்‌ செய்ய முடியாமல்‌ நேரம்‌ நகர்ந்து 
கொண்டே இருக்கிறது. மாலை ஐந்து மணிக்கு மேல்தான்‌, அல்லது மறுநாள்‌ 
காலையில்தான்‌ தகனம்‌ செய்ய முடியும்‌ என்ற நிலைமை. ஒருவர்‌ இறந்து 
போனதும்‌ அடுத்த பத்து மணி நேரத்துக்குள்‌ கர்மாக்களை துவங்க முடியவில்லை. 
அது பத்து மணி நேரத்துக்கும்‌ அதிகமாகி விடுகிறது அல்லவா. அப்படி என்றால்‌ 
என்ன செய்வது? பத்து மணி நேரத்துக்கு மேல்‌ ஆகிவிட்டால்‌ சாஸ்திர 
நம்பிக்கையின்படி உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவை தீய ஆத்மாக்கள்‌ 
சூழ்ந்து கொள்ளாதா என்ற கேள்வி எழலாம்‌. இப்படி ஒரு இக்கட்டான 
சூழ்நிலைகளில்‌ காரிய தாமதம்‌ ஏற்பட்டதினால்‌ வரும்‌ தோஷங்களை களைந்து 
கொண்டு கர்மாக்களை நடத்த சாஸ்திரங்களில்‌ சில பரிகாரங்கள்‌ வைக்கப்பட்டு 
உள்ளன. 


105) அதே சமயத்தில்‌ இறந்தவர்‌ உடலை அடுத்த பத்து மணி நேரத்துக்குள்‌ 
தகனம்‌ செய்து விட வேண்டும்‌ என்கின்ற சாஸ்திர விதி எதற்காக உள்ளது 
என்பதற்கு விஞ்ஞான ரீதியில்‌ ஒரு காரணம்‌ உள்ளது. பத்து மணி நேரத்துக்கும்‌ 
அதிகமாக உடலை வைத்திருந்தால்‌ இயற்கையின்‌ விளைவாக அதன்‌ உடலில்‌ தீய 
கிருமிகள்‌ தோன்ற வாய்ப்பு உள்ளது, அது நோய்களை பரப்பும்‌, அது மட்டும்‌ 
அல்லாமல்‌ அந்த இடத்தில்‌ துற நாற்றமும்‌ வீசத்‌ துவங்கும்‌ என்பதினால்தான்‌ 
கர்மாவைத்‌ துவக்க பத்து மணி நேர அவகாசம்‌ மட்டுமே கொடுத்துள்ளார்கள்‌ 
என்பது விஞ்ஞான அடிப்படையின்‌ ஒரு உண்மையாகும்‌. அதை ஆன்மீக போர்வை 
போர்த்தி தந்துள்ளார்கள்‌. காரணங்கள்‌ இல்லாமல்‌ இந்த நியதிகளை 
வைத்திருக்கவில்லை என்பது தெளிவு. 


106) சாஸ்திரங்களில்‌ அறிவுறுத்தப்பட்டு உள்ளது என்ன என்றால்‌ மூன்று 
அல்லது நான்கு மணி நேரத்திற்குள்‌ தகன காரியங்களை செய்யத்‌ துவங்கி 
அக்கினிக்கு சமர்ப்பணம்‌ செய்து விட வேண்டும்‌ (தகனம்‌, எப்படி நாம்‌ 
ஹோமத்திற்கென்றே சில மணி நேரங்களுக்கு முன்னர்‌ சமைத்து இருந்த உணவை 
ஹோமங்களில்‌ அக்னிக்கு சமர்ப்பித்து விடுகின்றோமோ, மரணம்‌ அடைந்து 
விட்டவர்‌ சடலத்தையும்‌ வெகு நேரம்‌ வைத்திருக்காமல்‌ சில மணி 
நேரங்களிலேயே அக்னிக்கு கொடுத்து விட வேண்டும்‌. ஆறின கஞ்சி பழைய கஞ்சி 
என்பதை போல பழதாகி விட்ட அதாவது மரித்து பல மணி நேரம்‌ ஆகிவிட்ட 
சரீரத்தையும்‌ அக்கினிக்கு கொடுக்கலாகாது. ஒருவர்‌ மரணம்‌ அடைந்த பின்னர்‌ 6 
மணி நேரத்திற்கு பிறகு தஹனம்‌ செய்ய வேண்டுமானால்‌ பர்யுஷித ஹோமம்‌ 
என்ற ஒரு சடங்கை செய்ய வேண்டும்‌ என்பதாகவும்‌ சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. 
பர்யுஷிதம்‌ என்றால்‌ பழையதானது என்பது அர்த்தம்‌. ஆகவே ஆறு மணி 
நேரத்துக்கு மேல்‌ வைத்திருக்கும்‌ உடல்‌ பழையதாகி விட்டது என்பதினால்‌ பரிகாரம்‌ 
தேவைப்படுகின்றது. அந்த பரிகாரம்‌ என்ன என்பதை அந்தந்த வீடுகளின்‌ 
புரோகிதர்கள்தான்‌ சொல்லுவார்கள்‌. சாஸ்திரத்தில்‌ இரவு 9.30 மணிக்கு முன்னால்‌ 
இறந்தவரை தகனம்‌ செய்து விட வேண்டும்‌ என்பது மட்டுமே விதி. அதே 
சமயத்தில்‌ பத்து மணி நேரத்துக்கும்‌ அதிகமாகி விட்டது என்ற நிலையில்‌ 
உள்ளவர்கள்‌ தகனம்‌ செய்யக்‌ கிளம்பும்‌ முன்‌ அந்த சவத்தை பசுவிடம்‌ இருந்து 


இரு 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





பெறப்படும்‌ ஐந்து புனித திரவ்வியங்களைக்‌ கொண்டு தயாரிக்கும்‌ பஞ்சகவ்யம்‌ 
எனும்‌ கலவையைக்‌ கொண்ட தண்ணீரால்‌ குளிப்பாட்டிய பின்னரே தகனத்துக்கு 
எடுத்துச்‌ செல்ல வேண்டும்‌ என்ற விதியும்‌ இருந்தது. சிலர்‌ அதை சவத்தின்‌ மீது 
புரோஷணம்‌ செய்வார்கள்‌. பஞ்சகவ்யம்‌ என்பது பசுவின்‌ சாணம்‌, மூத்திரம்‌, பால்‌, 
பாலில்‌ எடுத்த நெய்‌, பாலில்‌ செய்த தயிர்‌ - போன்றவற்றைக்‌ கொண்டவற்றைக்‌ 
கொண்டு தயாரிக்கப்பட்ட கலவை ஆகும்‌. 





ஆ 


தேவலோகப்‌ பசு காமதேனு, அதனுள்‌ வசிக்கும்‌ தேவர்கள்‌ 


107) பஞ்சகவ்யம்‌ எனும்‌ கலவையைக்‌ கொண்டு குளிப்பாட்டிய பின்னரே 
தகனத்துக்கு எடுத்துச்‌ செல்ல வேண்டும்‌ என்று கூறப்பட்டதற்கு ஒரு முக்கியமான 
காரணம்‌ உள்ளது. விஞ்ஞான ஆராய்வில்‌ பஞ்சகவ்யம்‌ கிருமி நாசினி என்றும்‌, 
இறந்தவர்‌ உடலில்‌ உள்ள கிருமிகளை அவை நாசம்‌ செய்து விடும்‌ என்றும்‌ 
கூறுகிறார்கள்‌. பசு என்பது காமதேனுப்‌ பசுவின்‌ சந்ததி என்பதினால்‌ பசுக்கள்‌ 
தெய்வத்துக்கு சமமானவை, அதன்‌ ஒவ்வொரு பாகத்திலும்‌ ஒவ்வொரு தேவர்கள்‌ 
அமர்ந்துள்ளனர்‌ என சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ளது. பசுவின்‌ மூத்திரத்தில்‌ 
வருணன்‌ வசிக்கிறார்‌, சாணத்தில்‌ அக்னி வசிக்கிறார்‌, தயிரில்‌ வாயுவும்‌, பாலின்‌ 
சந்திரனும்‌ மற்றும்‌ நெய்யில்‌ சூரியனும்‌ வசிக்கிறார்கள்‌. அவை அனைத்தையும்‌ 
ஒன்று சேர்த்து பஞ்சகவ்யம்‌ செய்யப்படும்போது காயத்ரி மந்திரத்தை ஓதி ஒன்று 
சேர்ப்பார்கள்‌. ஆகவே அத்தனை சக்தி வாய்ந்த பஞ்சகவ்யம்‌ கலந்த நீரைக்‌ கொண்டு 
சவத்தைக்‌ குளிப்பாட்டும்போது அதில்‌ இருந்து வெளிவரும்‌ அந்தந்த தெய்வங்களின்‌ 
கணங்கள்‌ அங்குள்ள தீய ஆத்மாக்களை விரட்டி அடிக்கும்‌ என்று சாஸ்திரங்கள்‌ 
அந்த சடங்கை நியாயப்படுத்தி உள்ளார்கள்‌. ஆகவே இறந்தவருக்கு கர்மா செய்ய 
பத்து மணி நேரத்துக்கும்‌ அதிகமாகி விட்ட நிலையில்‌ பஞ்சகவ்யம்‌ கொண்டு அந்த 
உடலை குளிக்க வைத்தாலோ அல்லது புரோஷணம்‌ செய்தாலோ தகனத்துக்கு 
பத்து மணிக்கும்‌ மேலாகி விட்ட நிலையில்‌ அங்குள்ள தீய கணங்களை 
பஞ்சகவ்யம்‌ துரத்தி விடும்‌ என்பது நம்பிக்கை. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





108) ஒவ்வொருவர்‌ உடலுக்குள்ளும்‌ பத்து விதமான காற்று வெளியேற்ற 
மண்டலங்கள்‌ உள்ளன. அந்த மண்டலங்கள்‌ வழியேதான்‌ ஒருவரது ஆத்மா உடலை 
விட்டு வெளியேறும்‌ என்கிறார்கள்‌. இதிலும்‌, அதாவது உயிர்‌ வெளியேறும்‌ 
ஓட்டைகள்‌ எத்தனை என்பதைப்‌ பற்றி - சில கருத்து வேறுபாடுகள்‌ உள்ளன 
என்றாலும்‌ பத்து மண்டலங்கள்‌ என்பதே அனைவராலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டு 
உள்ளன. 


109) சாஸ்திரங்களின்படி இறந்தவர்களது ஆத்மா இரண்டு கண்களின்‌ 
வழியாகவோ, இல்லை வாயின்‌ வழியாகவோ, உச்சிமண்டை வழியாகவோ, ஆசன 
துவாரத்தின்‌ வழியாகவோ, மூத்திர வாசல்‌ அல்லது இரண்டு காதின்‌ வழியாகவோ 
அல்லது இரண்டு நாசி துவாரத்தின்‌ வழியாகவோ வெளியேறும்‌ என்பார்கள்‌. இதுவே 
பொதுவாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட நியதியாகும்‌. 





ஆத்மா வெளியேறும்‌ 
மொத்த வழிகள்‌ : பத்து (10) 


110) ஆனால்‌ புலிப்பாணி முனிவர்‌ மற்றும்‌ போக முனிவருக்கு உயிர்‌ எந்த 
விதங்களில்‌ மனித உடல்களில்‌ இருந்து வெளியேறுகிறது என்பதை குறித்து 
விளக்கிய அகஸ்திய முனிவர்‌ இந்த பத்து மண்டலங்களைத்‌ தவிர ஜீவன்கள்‌ 
வெளியேற உடலில்‌ ஆயிரக்கணக்கான ஓட்டைகள்‌ உள்ளன என்றும்‌, அந்த 
இடங்கள்‌ கை, கால்‌ விரல்கள்‌, மற்றும்‌ அவற்றின்‌ இடைப்‌ பகுதியில்‌ உள்ள 
ஓட்டைகள்‌ என்றும்‌, அவற்றைத்‌ தவிர உடலில்‌ உள்ள பல்லாயிரக்கணக்கான 
மயிர்க்‌ கால்களின்‌ அடியில்‌ உள்ள ஓட்டைகளின்‌ வழியாகவும்‌ ஜீவன்‌ வெளியேறும்‌ 
என்றும்‌, அந்த வழிகளில்‌ வெளியேறும்‌ ஜீவன்‌ என்னென்ன பிறவிகள்‌ எடுக்கின்றன 
என்பதையும்‌ அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 


111) தாயின்‌ வயிற்றில்‌ செல்லும்‌ ஜீவனானது அங்கு வளரும்‌ கருவின்‌ உச்சி 
மண்டையின்‌ வழியாகவே அதனுள்‌ உள்ளே நுழைகிறது என்பது ஆன்மீக 
நம்பிக்கையாகும்‌. அந்த உச்சி மண்டையைக்‌ கபாலம்‌ என்பர்‌. உச்சி மண்டையில்‌ 
புகுந்த அந்த உயிர்‌ உச்சந்தலை வழியாக வெளியேறுவதுதான்‌ சிறப்பு. அதுவே 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


சரியான மரணம்‌, அது புண்ணிய ஆத்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கும்‌, அதன்‌ பின்‌ 
ஆத்மா வேறு எந்த பிறவியும்‌ எடுப்பதில்லை என்றும்‌ புராணங்களில்‌ 
கூறப்படுவதினால்‌ ஜீவன்‌ வெளியேறும்‌ இடங்கள்‌ பொதுவான பத்து இடங்கள்‌ 
என்பதை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டி உள்ளது. 


112) கபாலம்‌ வழியே வெளியேறும்‌ ஜீவனானது பூமியிலே பிறப்பு எடுக்காமல்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்திருந்த இடத்தின்‌ வான்‌ வெளியிலேயே தெய்வ ஆத்மாவாக தங்கி 
இருந்து விடுகிறது என்பதும்‌ நம்பிக்கை ஆகும்‌. அதனால்தான்‌ அப்படிப்பட்ட 
புண்ணிய ஆத்மாக்களை உண்மையான தெய்வம்‌ எனக்‌ கருதி அவர்களுடைய 
உடலை எரிக்காமல்‌ புதைத்து வைத்து அதன்‌ மீது சமாதியும்‌ கட்டி வைத்து 
பூஜிக்கிறார்கள்‌. 


113) ஒன்பது காற்று மண்டலமும்‌ அடைபட்டு, அவயங்களும்‌ அவற்றின்‌ 
துடிப்பை நிறுத்திக்‌ கொள்ளும்போது, அந்த உடலின்‌ விதிக்கேற்ப எந்த ஓட்டையின்‌ 
(மண்டலம்‌) வழியாக உடலின்‌ ஆத்மா உடலை துறந்து வெளியேற வேண்டுமோ 
அந்த பத்தாவது மண்டலத்தில்‌ இருந்து ஆத்மா வெளியேறும்‌. அப்போது அந்த 
உடலை சுற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ காற்று ஆத்மாவை தன்னுடன்‌ அழைத்துச்‌ சென்று 
விடும்‌. அப்படி ஆத்மாவை சுமந்து கொண்டு செல்லும்‌ காற்றானது அந்த 
ஆத்மாவை மேலுலகில்‌ உள்ள வஸுக்களிடம்‌ சேர்ப்பித்து விட்டு விட்டு அங்கிருந்து 
வந்து விடும்‌. அந்த பத்து மணி நேரத்தில்‌ அந்த குறிப்பிட்ட ஆத்மாவை சுற்றி உள்ள 
குறிப்பிட்ட காற்று மண்டலத்துக்குள்‌ வேறு எந்த ஆவிகளாலும்‌ நுழைய முடியாது. 
பத்து மணி நேரத்துக்கு மேல்‌ ஆகிவிட்டால்‌ அந்த காற்று மண்டலத்தில்‌ சில 
ஆவிகளால்‌ நுழைய முடியுமாம்‌. அதனால்தான்‌ பத்து மணி நேரத்துக்குள்‌ தகனம்‌ 
செய்து விட வேண்டும்‌ என்று சாஸ்திரங்களில்‌ கூறி உள்ளார்கள்‌. மேலும்‌ பத்து 
மணி நேரத்திற்குள்‌ தகனம்‌ செய்ய முடியாதவர்கள்‌, அந்த தோஷத்திற்கான 
குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது, அதில்‌ உச்சாடனைகள்‌ செய்யப்படும்‌ மந்திர 
சக்திகள்‌ அந்த குறிப்பிட்ட காற்று மண்டலத்திற்குள்‌ பிற ஆவிகளை நுழைய 
விடாமல்‌ தடுத்து விடுமாம்‌. அந்த சடங்கை பத்து மணி நேர அளவிற்கும்‌ அதிக 
கால கட்டத்தில்‌ செய்தாலும்‌ தீய ஆவிகளிடம்‌ ஒருவேளை மரணம்‌ அடைந்தவரது 
ஆத்மா பிடிபட்டு இருந்தாலும்‌ அவற்றை மீட்டுக்‌ கொண்டு வந்து விடுமாம்‌. 


114) காற்று என்பது நமது கண்களுக்கு தெரியாது என்றாலும்‌, அது உணரக்‌ 
கூடியது என்பதின்‌ காரணம்‌ அதுவும்‌ வாயு பகவானின்‌ பல லட்சக்கணக்கான உயிர்‌ 
கணங்களைக்‌ கொண்டு இயங்குவதுதான்‌. இறந்தவர்‌ உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ 
ஆத்மாவை மேலுலகில்‌ உள்ள வஸுக்களிடம்‌ கொண்டு செல்லும்‌ கடமை 
வாயுதேவருக்கு விதிக்கப்பட்டு உள்ள நியதியாகும்‌ என்பதாக தன்னிடம்‌ வந்து 
சந்தேகம்‌ கேட்ட நாசிகேதனுக்கு யமதர்ம தேவர்‌ எடுத்துரைத்தாராம்‌. இறந்தவர்‌ 
உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ ஆத்மாவை மேலுலகில்‌ உள்ள வஸுக்களிடம்‌ 
கொண்டு செல்லும்‌ இந்த குறிப்பிட்ட செயல்‌ வாயுதேவருக்கு விதிக்கப்பட்டு உள்ள 
நியதியாகும்‌ என்பதாக தன்னிடம்‌ வந்து சந்தேகம்‌ கேட்ட நாசிகேதனுக்கு யமதர்ம 
தேவர்‌ எடுத்துரைத்தாராம்‌. 


இத 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





115) அப்படி அந்தப்‌ பத்து மணி நேரத்துக்குள்‌ வஸுக்களிடம்‌ கொண்டு 
சேர்க்கப்படாத ஆத்மாவை பிரபஞ்சத்தில்‌ சுற்றித்‌ திரியும்‌ பல தீய கணங்கள்‌ தழ்ந்து 
கொண்டு அவற்றை தம்மிடம்‌ பிடித்து வைத்துக்‌ கொண்டு நற்கதி அடைய விடாமல்‌ 
தடுக்க முயலுமாம்‌. தீய ஆவிகள்‌ அந்த தூய ஆத்மாவை தம்‌ வசம்‌ முற்றிலுமாகக்‌ 
கைகொள்ள பத்து நாட்கள்‌ பிடிக்கின்றன. ஒருவர்‌ இறந்தப்‌ பின்‌ அடுத்த பத்து மணி 
நேரத்துக்குள்ளாக கர்மாவை செய்யத்‌ துவங்கியதும்‌, அந்த கர்மாவில்‌ ஓதப்படும்‌ 
மந்திர சக்திகள்‌ மூலம்‌ காற்றானது அந்த ஆத்மாவை வஸுக்களிடம்‌ கொண்டு 
சேர்க்கிறதாம்‌. அதே சமயம்‌ அடுத்த பத்து நாட்களும்‌ செய்யப்படும்‌ சடங்குகளின்‌ 
மந்திரங்களினால்‌ தீய ஆவிகளின்‌ சக்தி அடக்கப்பட்டு விடும்‌. அதனால்தான்‌ பத்து 
மணி நேரத்துக்குள்‌ இறந்தவருக்கு கர்மாவை செய்யத்‌ துவங்கி தகனமும்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதாக சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. அதைத்‌ தொடர்ந்து அடுத்த பத்து 
நாட்களும்‌ கர்மாக்களை செய்ய வேண்டும்‌ என்ற விதியான பத்து மணி நேரக்‌ 
கணக்கு அமைந்து உள்ளது. இதில்‌ பத்தாவது நாளான காரியமே மிகவும்‌ 
முக்கியமான சடங்காகும்‌. 





ne 
ட்‌ 
pL ம ன்‌ 


யம தாதர்‌ ஆத்மாவை னு டு கோஸ்டியான 
வஸுக்களிடம்‌ கொண்டு சேர்க்கிறார்‌ 





116) வஸுக்கள்‌ கர்மாவில்‌ செய்யப்படும்‌ மந்திரங்களுக்கு உரிய தேவதைகள்‌. 
ஆத்மாவை பிடித்துக்‌ கொள்ள முயலும்‌ தீய ஆவிகளை விரட்டி தம்மை நோக்கி 
பயணித்துக்‌ கொண்டு இருக்கும்‌ ஆத்மாவுக்கு பாதுகாப்பு தரும்‌ தேவதைகளே அந்த 
வஸுக்கள்‌. வஸுக்களின்‌ பாதுகாப்பில்‌ அடுத்த பத்து நாட்களிலும்‌ ருக்கும்‌ ஆத்மா, 
அந்த பத்து நாட்களிலும்‌ செய்யப்படும்‌ சடங்கினாள்‌ பசி இன்றி இருக்கும்‌. பத்து 
மணி நேரம்‌, பத்து நாட்கள்‌ என்ற அனைத்துமே பத்து என்ற எண்ணிக்கையில்தான்‌ 
அடங்கி உள்ளது. 


117) ஆனால்‌ அனைத்திற்கும்‌ மேலாக இன்னொரு காரணமும்‌ உள்ளது. 
மரணம்‌ அடைந்து விட்டவர்களது ஆத்மாவானது வஸுக்களிடம்‌ பாதுகாப்பாக 
உள்ள நேரத்தில்‌ அந்த ஆத்மாவின்‌ தர்ம, அதர்ம கணக்குகளை ஆராய்ந்து பார்த்து 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


அதற்கான தண்டனைகளையும்‌ முடிவு செய்து கொண்டு வஸுக்களிடம்‌ அவற்றை 
சமர்ப்பித்து அந்த ஆத்மாவை தம்முடன்‌ அழைத்துக்‌ கொண்டு செல்ல யமதர்ம 
தேவருக்கும்‌ பத்து நாட்கள்‌ ஆகுமாம்‌. அந்த பத்து நாட்களிலும்‌ இறந்தவர்‌ 
சந்ததியினர்‌ செய்யும்‌ ஆத்மார்த்தமான கர்மாக்களின்‌ விளைவாக என்னென்ன 
பாவங்கள்‌ விலக்கப்பட வேண்டும்‌ என்பதையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொண்டு அந்த 
ஆத்மாவின்‌ முடிவான நிலை இதுதான்‌ என பத்தாவது நாளன்று வஸுக்களிடம்‌ 
கூறிய பின்னர்‌ யமதர்ம தேவர்‌ அந்த ஆத்மாவை தன்னுடன்‌ அழைத்துச்‌ செல்கிறார்‌. 
இதற்காகவும்‌ பத்து நாட்கள்‌ சடங்கு எனும்‌ கணக்கு வைக்கப்பட்டு உள்ளதாம்‌. 


118) வஸுக்களிடம்‌ இருந்து யமகணங்களின்‌ கட்டுப்பாட்டிற்கு ஆத்மா போய்‌ 
விட்டாலும்‌ பத்து நாட்களுக்கு மேலாக அடுத்த இரண்டு நாட்களும்‌ அந்த 
ஆத்மாவை அங்கு இருந்தவாறு மீதமுள்ள சடங்குகளில்‌ பங்கேற்க அனுமதிக்குமாம்‌ 
அந்த யம கணங்கள்‌. அதனால்தான்‌ பன்னிரண்டு நாட்களும்‌ கல்‌ ஊன்றிய இடத்தில்‌ 
செய்யப்படும்‌ சடங்குகளில்‌ செய்யப்படுபவற்றை அந்த ஆத்மாவானது ஏற்றுக்‌ 
கொள்கிறதாம்‌. கல்‌ ஊன்றிய பிறகு தினமும்‌ வாஸோதகம்‌ எனப்படும்‌ துணி பிழிந்த 
ஜலத்தாலும்‌, திலோதகம்‌ எனப்படும்‌ எள்ளு தண்ணீராலும்‌ தர்ப்பணம்‌ பண்ண 
வேண்டும்‌. எள்ளும்‌ தண்ணீரும்‌ தர்பைப்‌ புல்லின்‌ மீது பட்டவாறு 
சமர்பிக்கப்படுகிறது. அதன்‌ பின்னர்‌ சாதத்திலான பிண்டம்‌ சமர்ப்பிக்க வேண்டும்‌. 
கர்மாவில்‌ அரிசி சாதம்‌, தர்பை, எள்‌ மற்றும்‌ தண்ணீர்‌ என்பன இந்த சடங்கில்‌ 
முக்கியமானவை ஆகும்‌. 


முதல்‌ நாளில்‌ மூன்று தடவை, அடுத்த நாள்‌ நான்கு தடவை, அதற்கு அடுத்த 
நாள்‌ ஜந்து தடவை எனப்‌ படிப்படியாக அதிகரித்துக்‌ கொண்டே போய்‌ பத்தாம்‌ 
நாளன்று பன்னிரண்டு முறை செய்யப்படும்‌ ஏகோத்ர விருத்தி ஸ்ரார்தம்‌ எனப்படும்‌ 
சடங்கில்‌ எள்‌ கலந்த தண்ணீரையும்‌ பிண்டத்தையும்‌ தரும்‌ தர்ப்பணமும்‌ 
செய்வார்கள்‌. இதுவும்‌ சிலர்‌ குடும்பங்களில்‌ மாறுபட்டு இருக்கும்‌. அதையும்‌ 
புரோகிதர்‌ கூறுவார்கள்‌. 









| து | ர்‌ 

்‌ TAZ ( / ரி / 

|, ம்‌ 1) 1 i 
A AINE (ன்‌ ர்‌ ர n 


வ லல, த்‌ த 
கொண்டு செல்லும்‌ யமதூதர்கள்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





119) யமராஜரின்‌ அனுமதியோடு மீண்டும்‌ வஸுக்கள்‌ மூலம்‌ பூமிக்கு வரும்‌ 
ஆத்மா அது வாழ்ந்த இடத்திற்கே திரும்ப அழைத்து செல்லப்படும்‌. அங்கு அது 
அடுத்த இரண்டு நாட்களை கழிக்க வேண்டும்‌. பாஷண ஸ்தாபனம்‌ எனும்‌ பெயரில்‌ 
என்றைக்கு கல்‌ ஊன்றுகின்றார்களோ அன்றைக்கு அந்த ஆத்மா அந்த கல்லுக்குள்‌ 
குடி புகுந்து கொள்ள, கர்மாவைத்‌ துவக்கிய முதல்‌ நாள்‌ முதல்‌ அடுத்த பத்து 
நாட்களும்‌ அதன்‌ குடும்பத்தினரால்‌ போடப்படும்‌ எள்ளும்‌ தண்ணீரையும்‌, 
பிண்டத்தையும்‌ அங்கிருந்தவாறே அது பெற்றுக்‌ கொண்டு மெல்ல மெல்ல 
முழுமையான பிண்ட உடலைப்‌ பெற்றுக்‌ கொள்ளத்‌ துவங்கும்‌. பிண்ட உடல்‌ 
என்பது மனித உடல்‌ அல்ல. நமது கண்களுக்கு தெரியாத சூஷ்ம உடல்‌ ஆகும்‌. 


120) மனித உடலைப்‌ போன்ற அந்த சூஷ்ம (பிரேத) உடல்‌ முழுமை 
அடைந்தப்‌ பின்னரே பன்னிரண்டாம்‌ நாள்‌ கர்மா முடிந்த பின்‌ யமலோகத்துக்கு 
அந்த ஜீவன்‌ அழைத்துச்‌ செல்லப்படும்‌. அந்த ஜீவன்‌ பிரேத உடலை முழுமையாக 
அடையும்வரை ஏன்‌ காத்திருப்பார்கள்‌ என்றால்‌ சொர்க்க நரகங்களில்‌ அவை தமக்கு 
தரப்படும்‌ தண்டனைகளையும்‌ சுகபோகங்களையும்‌ மனித உடல்‌ அனுபவிக்கும்‌ 
அதே உணர்வுகளுடன்‌ இருந்தவாறு அனுபவிக்க வேண்டும்‌ என்பதற்காக 
ஏற்படுத்தப்பட்டு உள்ள நியதி ஆகுமாம்‌ (அந்த பிரேத உடல்‌ அனுபவிக்கும்‌ 
நன்மை தீமைகளை பின்‌ வரும்‌ பாகங்களில்‌ படங்களுடன்‌ விளக்கி உள்ளேன்‌). 


121) அந்த ஜீவன்‌ எப்படி முழுமையாக வளர்ச்சி அடைகிறது? முறைப்படியான 
சடங்குகள்‌ செய்யப்பட்ட ஆவிகளுக்குச்‌ சொந்த வடிவம்‌ எப்படி வந்தமைகிறது 
என்பதை கருட புராணம்‌ அழகாகக்‌ கூறுகிறது. இறந்தவர்‌ கர்த்தாவினால்‌ (சடங்கு 
செய்பவர்‌) முதல்நாள்‌ வைக்கும்‌ பிண்டத்தால்‌ ஆவிக்குத்‌ தலை உண்டாகிறது. 
இரண்டாம்‌ நாள்‌ போடும்‌ பிண்டத்தால்‌ கழுத்தும்‌, தோளும்‌ உண்டாகும்‌. மூன்றாம்‌ 
நாள்‌ போடப்படும்‌ பிண்டத்தால்‌ கைகளும்‌ மார்பும்‌, நான்காம்‌ நாள்‌ போடப்படும்‌ 
பிண்டத்தால்‌ வயிறும்‌, ஐந்தாம்‌ நாள்‌ போடப்படும்‌ பிண்டத்தால்‌ உந்தியும்‌ 
(தொப்புள்‌), ஆறாம்‌ நாள்‌ பிண்டத்தினால்‌ பின்புறம்‌ உள்ள பித்தமும்‌ பிருஷ்டம்‌ 
என்பார்கள்‌), ஏழாம்‌ நாள்‌ பிண்டத்தினால்‌ சமஸ்கிருதத்தில்‌ குய்யம்‌ எனப்படும்‌ 
ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ குறிகளும்‌, எட்டாவது நாள்‌ பிண்டத்தினால்‌ தொடைகளும்‌ 
ஒன்பதாம்‌ நாள்‌ பிண்டத்தினால்‌ கால்களும்‌ ஏற்பட்டு பத்தாவது நாள்‌ போடப்படும்‌ 
பிண்டத்தினால்‌ பூரண சரீரம்‌ உருவாகின்றன. 


அந்த ஆத்மா புத்து நாட்களில்‌ படிப்படியாக எப்படி முகம்‌,கழுத்து, 
தோள்‌ மற்றும்‌ கைகள்‌ மார்பு வயிறு, தொப்பிள்‌, புட்டம்‌, மலத்‌ துவாரம்‌, 
தொடைகள்‌, கால்கள்‌ என பிரேத உடலின்‌ அனைத்து பரிசங்களையும்‌ 
தன்னுள்‌ அடக்கிக்‌ கொள்கிறது என்பதைக்‌ காட்டும்‌ படம்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





பித்ரு காரியங்களும்‌, பிண்டம்‌ போடுதலும்‌ எத்தனை மகிமை வாய்ந்தது 
என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ நிகழ்ச்சியே வராஹ பெருமானின்‌ ஒரு கதை ஆகும்‌. 
ஸ்ரீ வராஹ அவதாரத்தில்‌ பூமியைக்‌ கடலிலிருந்து வெளியே ஸ்ரீ வராஹர்‌ 
கொண்டு வந்தபோது மத்திய நேரம்‌. அந்த நேரத்தில்‌ தன்னுடைய உடலுக்கு 
வேண்டிய கடமைகளைச்‌ செய்ய எண்ணிய பகவானின்‌ வாயிலிருந்து மூன்று 
பற்கள்‌ மூன்று உருண்டைகளாக பூமிக்குத்‌ தென்புறத்தில்‌ போய்‌ விழுந்தன. 
அவையே மூன்று தலைமுறை பித்ருக்கள்‌ ஆகின. அந்த மூன்று தலைமுறைக்கு 
பிண்டம்‌ வைத்து பித்ரு காரியம்‌ செய்தார்‌ ஸ்ரீ வராஹர்‌. சரீரம்‌ இல்லாதவர்களுக்கும்‌ 
பிண்டம்‌ தரவேண்டும்‌ என்றும்‌ பித்ருக்களுக்கு தருவது தன்னையே அடைகிறது 
என்றும்‌ வராஹ பகவான்‌ நாரத முனிவருக்கு எடுத்துரைத்தார்‌ என்பதில்‌ இருந்து 
தெய்வமே முதன்‌ முதலில்‌ பித்ரு காரியம்‌ செய்தது என்பது விளங்கும்‌. இதை 
மகாபாரதம்‌ சாந்தி பருவம்‌ 355 ஆவது அத்தியாயத்தில்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது 
என்று திரு கீழாம்பூர்‌ சங்கர சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ கூறி உள்ளார்‌. 


122) இப்படியாக ஒவ்வொரு அங்கமாக பிரேத சரீரத்தை பெற்றுக்‌ கொள்ளும்‌ 
ஆத்மாவானது கர்மா துவக்கப்பட்ட முதல்‌ நாள்‌ அன்று தலை பாகத்தில்‌ அமர்ந்து 
கொண்டு பிண்டத்தை பெற்றுக்‌ கொள்ளும்‌. அடுத்தடுத்த நாட்களில்‌ முகம்‌, கழுத்து, 
தோள்‌ மற்றும்‌ கைகள்‌, மார்பு, வயிறு, தொப்பிள்‌, புட்டம்‌, மலத்‌ துவாரம்‌, 
தொடைகள்‌, கால்கள்‌ எனப்‌ படிப்படியாக அனைத்து இடங்களிலும்‌ அமர்ந்தபடி எள்‌ 
கலந்த தண்ணீரையும்‌ பிண்டத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ காலத்தில்‌ இறந்தவர்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


உடலின்‌ அந்தந்த பாகங்களின்‌ அனைத்து பரிசங்களையும்‌ அந்த ஜீவன்‌ 
பெறுகின்றது. அது மட்டும்‌ அல்லாமல்‌ அந்த சூஷ்ம உடல்‌ அந்த பரிசங்களை 
தன்னுள்‌ சூஷ்மமாக அடக்கிக்‌ கொள்கின்றது. பதினொன்றாவது நாளன்று 
முழுமையாக சூஷ்ம சரீரத்துடன்‌ இருக்கும்‌ அந்த ஆத்மா, வஸுக்களிடம்‌ இருந்து 
விலகி யமகணங்களோடூ சேர்ந்து கொண்டு விடும்‌ என்றாலும்‌ பன்னிரண்டாவது 
நாள்வரை அந்த ஆத்மா மீதமுள்ள எள்‌ கலந்த தண்ணீரையும்‌ பிண்டத்தையும்‌ 
பெற்றுக்‌ கொண்டப்‌ பின்னரே பதிமூன்றாவது நாளன்று எமதூதர்கள்‌ வந்து 
அழைத்ததும்‌ துயரத்தோடு அவர்களுடன்‌ செல்லத்‌ துவங்கும்‌. 


123) பிண்டங்களால்‌ முழுமையான உருவத்தைப்‌ பெற்றிடும்‌ ஜீவாத்மா 
பதினோறாவது நாள்‌ தான்‌ சரீரத்தோடு வாழ்ந்த விட்டிற்கு வந்து தான்‌ உயிரோடு 
இருந்தபோது விட்டில்‌ நிகழ்ந்த அனைத்து சம்பவங்களையும்‌, நிகழ்வுகளையும்‌ 
நினைத்துப்பார்த்து அழுது துடிக்குமாம்‌. மீண்டும்‌ நம்மால்‌ இப்படி வாழ முடியாமல்‌ 
போய்விட்டதே என்று எண்ணி அந்த ஆவி துடிக்குமாம்‌. கடந்த கால வாழ்க்கையை 
நினைத்து மீண்டும்‌ வாழ ஆசைப்படுவதும்‌, சரீரப்‌ பிரவேசத்தில்‌ மோகம்‌ 
கொள்வதும்‌ உலகியல்‌ வாழ்க்கையில்‌ வாழ்ந்து, அந்த வாழ்க்கையில்‌ உழன்ற 
ஜடமாகி விட்ட உடலில்‌ இருந்த அதே ஜீவன்கள்தான்‌. எதற்காக பதினோறாவது 
நாள்‌ அங்கு ஜீவனை அழைத்து வந்து அழுது துடிக்க வைக்க வேண்டும்‌ என்பதற்கும்‌ 
ஒரு காரணம்‌ உள்ளது. எத்தனை துக்கப்பட்டாலும்‌ மீண்டும்‌ தன்னால்‌ அந்த 
உடலுக்குள்‌ புகுந்து கொண்டு அந்த விட்டில்‌ வாழ முடியாது என்கின்ற உண்மையை 
அந்த சூஷ்ம சரீரத்தில்‌ உள்ள ஆன்மா உணர வேண்டும்‌. அழுதழுது, இனி மீண்டும்‌ 
எரிந்து போன உடலுக்குள்‌ செல்ல முடியாது, இதற்கு மேல்‌ செய்வதற்கு ஒன்றுமே 
இல்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதன்‌ மனம்‌ வெறுமை 
அடையும்போது, அந்த ஆத்மாவின்‌ துக்கமும்‌ தன்னால்‌ மறைந்து விடும்‌. உடலின்‌ 
மீதான பற்றற்ற நிலைக்கு சென்று விடும்‌ ஆத்மாவின்‌ மனமும்‌ சாந்தி அடைந்து, 
கர்மாக்களின்‌ விளைவுகளை எதிர்கொள்ள யமபுரியை நோக்கி நடக்கும்‌ 
மனநிலைக்கு சென்று விடும்‌. பதின்மூன்றாவது நாள்‌ எமகிங்கரர்கள்‌ 
பாசக்கயிற்றால்‌ அந்த ஆத்மாவைக்‌ கட்டி யமபுரிக்கு அழைத்துச்‌ செல்வார்கள்‌. 


124) பன்னிரண்டு நாட்கள்‌ செய்யப்படும்‌ சடங்குகளில்‌ தரப்படும்‌ 
பிண்டங்களை ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ முதல்‌ நாளே நேரடியாக அந்த ஆத்மாவை 
யமலோகத்துக்கு அனுப்பி விட்டால்‌ தினம்‌ தினம்‌ அங்கிருந்து அது மீண்டும்‌ பூமிக்கு 
திரும்பி வர இயலாது, எள்‌ கலந்த தண்ணீரையும்‌ பிண்டத்தையும்‌ அதனால்‌ ஏற்க 
முடியாது என்பதினால்‌ சடங்குகளை பத்து நாட்கள்‌ தொடர்ந்து செய்வார்கள்‌. 
பூமியில்‌ இருந்து யமலோகம்‌ செல்லவே ஒரு வருடகாலம்‌ பிடிக்கும்‌ எனும்போது 
பன்னிரண்டு நாட்கள்‌ கர்மாக்களில்‌ பங்கு கொள்ள வேண்டும்‌ என்பதற்காகவே 
பசுக்களிடம்‌ ஒப்படைத்து பூமியின்‌ மேலே தங்க வைக்கப்பட்டு உள்ளார்கள்‌. முதல்‌ 
பத்து நாட்கள்‌ நடைபெறும்‌ சடங்குகளை வாஸ்சோதகம்‌, திலோதகம்‌ மற்றும்‌ நித்ய 
விதி என்பார்கள்‌. அந்த நித்ய விதியில்‌ ஏகோத்ர விருத்தி ஸ்ரார்தமும்‌, நவ 
ஸ்ரார்தம்‌ போன்றவைவையும்‌ அடங்கும்‌. அவற்றை பண்டிதர்‌ செய்து வைப்பார்கள்‌. 


இர 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


125) மரணம்‌ சம்பந்தமான வைதீக காரியங்களை அபர காரியம்‌ அதாவது 
சுபம்‌ அற்ற காரியம்‌ என்று பண்டிதர்கள்‌ கூறுவார்கள்‌. பரம்பொருள்‌ என்றால்‌ 
அழிவற்ற நிலையான ஜீவன்‌ என்பது பொருள்‌ ஆகும்‌. அதற்கு எதிர்மாறான அபரம்‌ 
என்பது நிலையற்ற அழியும்‌ தன்மை கொண்ட ஜீவனைக்‌ குறிக்கும்‌. அதனால்தான்‌ 
அபர காரியம்‌ என்பது இறந்து போன சடலத்துக்கு சடங்கு செய்வது என்பதினால்‌ 
அசுபமான காரியம்‌ என்பதாகக்‌ கருதுகிறார்கள்‌. அதையே சாஸ்திரமும்‌ கூறுகிறது. 
இறந்தவர்களுக்கு பன்னிரண்டு நாட்கள்‌ செய்யப்படும்‌ கர்மா என்பது தஹனம்‌ 
முதல்‌ பன்னிரண்டாம்‌ நாளன்று நடைபெறும்‌ கர்மாக்கள்‌ ஆகும்‌. ஆனால்‌ அந்த 
கர்மாக்களின்‌ தொடர்ச்சியாக பதிமூன்றாம்‌ நாளன்று செய்யப்படும்‌ கிரேக்கியம்‌ 
என்பது குடும்பத்தினரின்‌ துயரத்தை நீக்கிக்‌ கொள்ள செய்யப்படும்‌ சுபஸ்வீகாரம்‌ 
ஆகும்‌. அதாவது அபர காரியம்‌ என்பது சுப காரியத்துடன்‌ முடிவடைகிறது. அதன்‌ 
பின்‌ மரணம்‌ அடைந்தவரது ஜீவன்‌ பிதுர்லோகத்தில்‌ தெய்வமாகி விட்ட அவருக்கு 
முன்‌ இறந்த ஏழு தலைமுறையினரின்‌ குடும்பத்தினரிடமும்‌ போய்‌ சேர்கிறது 
என்பது ஐதீகம்‌. 


126) ஒரு மனிதன்‌ இறந்த பிறகு அவருடைய ஆன்மா இறைவனை அடைய 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, பிதுர்லோகத்தில்‌ உள்ள அவருக்கு முன்‌ இறந்த ஏழு 
தலைமுறையினரின்‌ குடும்பத்தினருடன்‌ சேர்ந்து சாந்தி அடைய வேண்டும்‌ 
என்பதற்காகவும்தான்‌ இந்தக்‌ பன்னிரண்டு நாள்‌ காரிய சடங்குகள்‌ 
செய்யப்படுகின்றன. அந்த கர்மாக்கள்‌ நடக்கும்‌ காலத்தில்‌ சாதாரணமாக வீடுகளில்‌ 
அடுப்பை மூட்ட மாட்டார்கள்‌. அங்கு சமைக்க மாட்டார்கள்‌ என்பார்கள்‌. முதல்‌ பத்து 
நாட்களும்‌ உறவினர்கள்‌ வீடுகளில்‌ இருந்துதான்‌ சாப்பாடு வரும்‌. இதற்கு விஞ்ஞான 
ரீதியிலான காரணம்‌ கிடையாது என்றாலும்‌ இந்த நியதி வைக்கப்பட்டு உள்ளதற்கு 
ஒரு அடிப்படை காரணம்‌ இருந்துள்ளது. 


127) பண்டைக்‌ காலங்களில்‌ முதல்‌ நாளில்‌ இருந்து அடுத்த பத்து நாட்களும்‌ 
நதிக்கரையில்‌ சென்று கல்‌ ஊன்றிய இடங்களில்‌ காரியங்களை செய்ய வேண்டி 
வரும்‌. ஆகவே அந்த காரியம்‌ முடிக்கப்பட்டு விட்டிற்கு வரும்வரை விட்டில்‌ 
உள்ளவர்களால்‌ சமைக்க முடியாது. இந்த காலத்தில்‌ செய்யப்படும்‌ சடங்குகளைப்‌ 
போல அல்லாமல்‌ பண்டை காலங்களில்‌ கர்மாவை செய்து முடித்து விட்டு வர பல 
மணி நேரம்‌ ஆகும்‌. அதற்கு காரணம்‌ அதில்‌ பல நியதிகளை வைத்திருந்தார்கள்‌. 
சடங்குகளை முடித்து விட்டு வீடு வந்தப்‌ பின்‌ மீண்டும்‌ குளித்து விட்டுதான்‌ 
அடுப்பை மூடிவிட்டு சமையல்‌ செய்ய முடியும்‌. அதற்கும்‌ அதிக நேரம்‌ ஆகும்‌. 
வீடுகளில்‌ குழந்தைகள்‌ முதல்‌ வயதானவர்கள்வரை இருந்தால்‌ அவர்களால்‌ 
அத்தனை நேரம்‌ பட்டினியுடன்‌ இருக்க முடியாது. ஆகவே உறவினர்கள்‌ 
சாப்பாட்டைக்‌ கொண்டு வந்து வைத்தார்கள்‌. ஆகவே அது மனிதாபிமான 
அடிப்படையில்‌ கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்த சடங்கே தவிர இதற்கு வேறு 
விஞ்ஞான ரீதியிலான காரணம்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. 


128) இதற்கு ஒரே ஒரு ஆன்மீக அடிப்படையிலான காரணம்‌ மட்டுமே 
உள்ளது. பண்டை காலங்களில்‌, அடுப்பை மூட்டி சமைத்ததும்‌ சிறிதளவு சாதத்தை 
அடுப்பில்‌ போட்டு அக்னி தேவருக்கு நைவித்தியமாக கொடுத்தப்‌ பின்னரே 


இச 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


வீடுகளில்‌ சாப்பிடுவார்கள்‌. அதாவது அக்னிதேவரை ஆராதிக்கும்‌ ஒரு பூஜைப்‌ 
போன்ற சடங்கு ஆகும்‌. இன்றும்‌ சில விட்டில்‌ இதைக்‌ கடைபிடிக்கிறார்கள்‌. பண்டை 
காலத்தில்‌ வீடுகளில்‌ தற்காலத்தைப்‌ போல மின்‌ அடுப்புக்களும்‌, எரிவாயு (காஸ்‌) 
அடுப்புக்களும்‌ இல்லாத நிலையில்‌ விறகுகளைப்‌ போட்டு நெருப்பு பற்ற வைத்து 
சமையல்‌ செய்து வந்தார்கள்‌. ஆகவே இறந்தவரது வீடுகளில்‌ அந்த ஜீவன்‌ 
வீட்டைவிட்டு வெளியேறும்வரை, மயானத்தில்‌ விறகுகளை வைத்து இறந்தவராது 
உடலை தகனம்‌ செய்ததைப்‌ போல, வீட்டில்‌ விறகு எரிக்கக்‌ கூடாது, அடுத்த 
பன்னிரண்டு நாட்கள்‌ கர்மாக்களை முடிக்கும்வரை, வேறு எந்த தெய்வீக 
பூஜையையும்‌ செய்யக்‌ கூடாது என்பதை வெளிப்படுத்தும்‌ விதமாக சாஸ்திர 
ரீதியில்‌ இந்த நியமத்தை வைத்துள்ளார்கள்‌. 


129) முதல்‌ நாள்‌ முதல்‌ பத்து நாள்‌ வரையிலான சடங்குகள்‌ 


129.1) சஞ்சயனம்‌:- தகனத்தைத்‌ தொடர்வது சஞ்சயனம்‌ என்பது. சஞ்சயனம்‌ 
என்பது இறந்தவர்களின்‌ எரிந்து போன சரீரத்தின்‌ எலும்பு பாகங்களை எடுத்து 
வந்து அதை பால்‌ நிரப்பிய மண்‌ குடத்தில்‌ போட்டு கடற்கரை அல்லது நதியில்‌ 
சென்று கரைக்கும்‌ சடங்கு ஆகும்‌. மின்சார அடுப்பில்‌ உடலை தகனம்‌ செய்தால்‌ 
இதை முதல்‌ நாளிலேயே செய்து விடுவார்கள்‌. ஆனால்‌ மயானத்தில்‌ விறகு 
அடுக்கி விறகை எரித்து தகனம்‌ செய்தால்‌ சஞ்சயனத்தை இரண்டாம்‌ நாள்‌ அன்று 
செய்வார்கள்‌. 


129.2) கல்‌ ஊன்றுதல்‌:- சஞ்சயனம்‌ முடிந்ததும்‌ குளித்து விட்டு ஈர 
வேஷ்டியுடன்‌ ஆசமனம்‌ பண்ணிய பின்‌ தர்ப்பைப்‌ புல்லை மோதிரம்‌ போன்று 
பவித்திரம்‌ செய்து அதை அணிந்து கொண்டு, பத்து நாட்களும்‌ இறந்தவர்‌ 
வாழ்ந்திருந்த இடத்துக்கே சென்றுவிட்டு திரும்பும்‌ ஜீவனை புரோகிதர்கள்‌ மந்திர 
சக்திகள்‌ மூலம்‌ அங்கேயே அவர்களால்‌ பூமியில்‌ புதைக்கப்படும்‌ ஒரு கல்லில்‌ 
செலுத்தி அந்தக்‌ கல்லின்‌ முன்னால்‌ தினமும்‌ சில சடங்குகளை செய்வார்கள்‌. 
அந்த கல்லையே ஜீவனாக பாவித்து தினமும்‌ வாஸோதகம்‌ எனப்படும்‌ துணி 
பிழிந்த ஜலத்தாலும்‌, திலோதகம்‌ எனப்படும்‌ எள்ளு ஜலத்தாலும்‌ தர்ப்பணம்‌ 
பண்ணவேண்டும்‌. இது நித்ய விதி எனப்படுகிறது. தினமும்‌ ஒரு இளநீர்‌ காயும்‌ 
அவற்றோடு வைக்க வேண்டும்‌. அப்படி செய்யப்படும்‌ தர்ப்பணத்தால்‌ 
ஜீவாத்மாவின்‌ தாகம்‌ அடங்கும்‌. ஒரே இடத்தில்‌ தான்‌ பத்து நாட்களும்‌ பிண்டம்‌ 
போட வேண்டும்‌. முதல்‌ நாள்‌ எந்த தானியத்தில்‌ பிண்டம்‌ செய்தோமோ அதே 
தானியத்தில்‌ தான்‌ பத்து நாட்களும்‌ செய்ய வேண்டும்‌ என்றாலும்‌ அரிசியில்‌ 
சமைத்த சாதத்தையே போடுவது நல்லது. 


முதல்‌ நாளில்‌ மூன்று எனத்‌ தொடங்கி, அடுத்த நாள்‌ 4, பின்னர்‌ 5 என 
ஒவ்வொரு நாளும்‌ வாஸோதகம்‌, திலோதகம்‌ தர்ப்பணத்தை அதிகரித்துக்‌ 
கொண்டே போய்‌ 10-ஆம்‌ நாளில்‌ 12 முறை திலோதகம்‌ தர்ப்பணத்தை செய்ய 
வேண்டும்‌. இதை ஏகோத்தர வ்ருத்தி என்பார்கள்‌. 


இத 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





அதை போலவேதான்‌ நவ சிராத்தம்‌ எனும்‌ சடங்கையும்‌ 11 ம்‌ நாள்‌ வரை 
ஒற்றை படை நாட்களில்‌ செய்வார்கள்‌ (1,3,5,7,9,11 நாட்களில்‌ செய்ய வேண்டும்‌,;. 


இந்த காரியங்கள்‌ அனைத்தும்‌ கர்த்தாக்களால்‌ செய்யப்படுகின்றன 
என்பதினால்‌ ஏதாவது காரணத்தினால்‌ காரியங்களை அடுத்த நாளே துவக்க 
முடியாமல்‌ போய்விட்டால்‌ அவை அனைத்தையும்‌ 3,5,7, அல்லது 9 தாவது நாளில்‌ 
துவக்கி அதற்கு முன்‌ விட்டுப்‌ போன அத்தனை நாட்களின்‌ கர்மாக்களையும்‌ சேர்த்து 
ஒரே நாளில்‌ செய்து முடிப்பார்கள்‌. 





129.3) பிண்டம்‌ போடுதல்‌:- ஸ்தாபனம்‌ செய்த கல்லையே ஜீவனாக பாவித்து 
தினமும்‌ தர்பை மூலம்‌ எள்ளு கலந்த தண்ணீரை ஊற்றியும்‌, அங்கேயே சமைத்த 
வெள்ளை சாதத்தையும்‌ (அதை பிண்டம்‌ என்பார்கள்‌) போட்டு அந்தக்‌ கல்லையே 
உயிருடனான ஜீவாத்மாவாக கருதி அதை ஜீவித்து இருக்க வைப்பார்கள்‌. 
அவைகளை வாஸோதகம்‌, திலோதகம்‌, பிண்டம்‌ போடுதல்‌ என்பார்கள்‌. பிண்டம்‌ 
போடுவதை இறந்தவரது மகள்கள்‌ செய்ய வேண்டும்‌ என்பது விதியாகும்‌. அப்படி 
மகள்‌ இல்லை என்றால்‌ விட்டில்‌ உள்ள மருமகள்‌ செய்ய வேண்டும்‌. அதற்கான 
பிண்டத்தை தயாரிக்க அவள்‌ அந்தக்‌ கல்‌ ஸ்தாபனம்‌ செய்யப்பட்ட இடத்துக்கே 
சென்று, அங்கு அடுப்பு மூட்டி சாதம்‌ வைக்க வேண்டும்‌. சாதம்‌ வெந்ததும்‌, 
பிண்டத்தைப்‌ பிடித்துப்‌ போட வேண்டும்‌. ஆனால்‌ இவை அனைத்தையும்‌ அவள்‌ 
ஈரப்‌ புடவையுடனேயே செய்ய வேண்டும்‌ என்பது நியமம்‌. அது ஏன்‌? 


இதற்கும்‌ ஓரளவுக்கு விஞ்ஞான அடிப்படைக்‌ காரணம்‌ உள்ளது. மன 
வேதனையில்‌, துக்கத்தின்‌ விளைவாக ரத்தம்‌ கொதிப்படைந்து உடல்‌ சூடாகவே 
இருக்கும்‌. கர்மாக்களை செய்யும்போது மனம்‌ அமைதியாக இருக்க வேண்டும்‌. 
ஈரத்துடன்‌ இருக்கையில்‌ உடலின்‌ சூடு குறையும்‌, எண்ண அலைகள்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இருக்கும்‌ என்பதினால்‌ இதை சாஸ்திரங்களில்‌ ஒரு விதியாக வைத்து உள்ளார்கள்‌. 


பண்டை காலங்களில்‌ நதிக்கரையில்‌ அல்லது வேறு நீர்‌ நிலைகளில்‌ 
கர்மாக்களை செய்வார்கள்‌. அப்போது அவர்கள்‌ அங்குள்ள நதியில்‌ குளித்து விட்டு 
காரியங்களை செய்வார்கள்‌. ஆகவே நதி அல்லது நீர்‌ நிலைகளில்‌ குளித்தப்‌ பின்‌ 
விட்டில்‌ இருந்து எடுத்து வந்திருந்த மாற்றுத்‌ துணியையும்‌ நனைத்து விட்டூ காய 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


வைத்து அதை உடுத்திக்‌ கொண்டு காரியத்தை துவக்க கால தாமதம்‌ ஏற்படும்‌. அந்த 
நேரத்தில்‌ இன்னும்‌ துணி காயவில்லையே என்ற எண்ணம்‌ தோன்றிக்‌ கொண்டு 
மனமும்‌ காரியத்தில்‌ நிறைவாக ஈடுபடாமல்‌ உடைகள்‌ மீது கவனத்தை 
வைத்திருக்கும்‌. வீட்டில்‌ இருந்து கொண்டு வந்த துணிகளை நனைக்காமல்‌ மாற்றிக்‌ 
கொள்வது கூடாது. ஏன்‌ என்றால்‌ தீட்டு வீட்டில்‌ இருந்து எடுத்து வந்த துணிகளை 
உடுத்திக்‌ கொண்டு தீட்டோடு காரியங்களை செய்யக்‌ கூடாது. உடைகளை மாற்றிக்‌ 
கொள்ள மறைவிடங்களும்‌ இல்லாத காலம்‌ அது. கர்மாக்களை செய்யும்போது 
மனக்கட்டுப்பாடு தேவை. ஆகவே இவை அனைத்தையும்‌ மனதில்‌ கொண்டே 
ஈரப்புடவையுடன்‌ சடங்கை செய்ய வேண்டும்‌ என்ற விதி வைக்கப்பட்டு உள்ளது. 
அந்த காலத்திலேயே இவற்றை எல்லாம்‌ எத்தனை ஆழமாக சிந்தித்து விதியாக 
வைத்துள்ளார்கள்‌ என்பதைக்‌ காணும்போது வியப்பாகவே உள்ளது. 


129.4) பிண்டம்‌ போடும்‌ இடமே மந்திர சக்திகளினால்‌ ஆன புனிதமான 
இடமாக, தெய்வீக பூமியாக இருக்கும்‌. ஆகவேதான்‌ அங்கு தர்பை புல்லையும்‌ 
போட்டு வைத்து இருப்பார்கள்‌. தர்பையைப்‌ பயன்படுத்தாத சடங்குகளே கிடையாது. 


129.5) பத்து நாட்கள்‌ தினமும்‌ காலையில்‌ பெண்‌ பிண்டம்‌ செய்து தர, 
கர்மாவை செய்பவர்‌ வாஸோதகம்‌, திலோதகம்‌ விட்டு இறந்தவர்‌ ஆத்மாவை 
திருப்தி செய்ய வேண்டும்‌. ஒருவர்‌ எந்த வயதான நிலையில்‌ இறந்தாலும்‌, நூறு 
வயதே கூட ஆனாலும்‌, அந்த பிரேத சரீரம்‌, இறந்தவர்‌ இளம்‌ வயதில்‌ எப்படி 
காணப்பட்டாரோ அந்த தோற்றத்தில்‌ சூஷ்ம உருவில்‌ மாறி விடும்‌ என்பதாக 
சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ளது . 


129.6) முதலில்‌ குடும்பத்தின்‌ இளையவர்தான்‌ பிண்டம்‌ போடத்‌ துவங்க 
வேண்டும்‌. அவரைத்‌ தொடர்ந்து எத்தனை சகோதரர்கள்‌ இருந்தார்களோ அத்தனை 
சகோதரர்களும்‌ விட வேண்டும்‌.முதல்‌ நாள்‌ 3 தடவை. இரண்டாம்‌ நாள்‌ 4 தடவை; 
3ம்‌ நாள்‌ 5 தடவை; 4ம்‌ நாள்‌ 6 தடவை, 5ம்‌ நாள்‌ 7 முறை, 6ஆம்‌ நாள்‌ 8 முறை, 
7ஆம்‌ நாள்‌ 9 முறை, 8 ஆம்‌ நாள்‌ 10 முறை, 9ஆம்‌ நாள்‌ 11 முறை மற்றும்‌ 
10ஆம்‌ நாள்‌ 12 முறை திலோதகம்‌ மற்றும்‌ வாஸோதகம்‌ செய்வார்கள்‌. 


129.7) இப்படியாக தர்பை மூலம்‌ தரப்படும்‌ எள்‌, தண்ணீர்‌, பிண்டம்‌ 
போன்றவற்றை இறந்து போனவரது ஆத்மா மானச்கமாக உண்டதும்‌ அங்குள்ள 
பித்ரு தேவதைகள்‌, நம்‌ மூதாதையர்கள்‌ எங்கு பிறந்திருந்தாலும்‌ அவர்களுக்கும்‌ 
ஏற்ப ஆகாரமாக அவற்றை மாற்றி தேவலோகத்தில்‌ உள்ள அவர்களுக்கும்‌ கொண்டு 
சென்று கொடுத்து அவர்களை திருப்தி அடைய வைக்கிறது. இவை அனைத்தும்‌ 
கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால்‌ மானசீகமாக உணர வேண்டியவை ஆகும்‌. 


129.8) சரீரத்தை விட்டு வெளியேறிய ஆத்மாவானது தகனத்துக்குப்‌ பின்னர்‌ 
அடுத்த ஒன்பது நாட்களும்‌ ஆத்ம சரீரம்‌ இல்லாமல்‌ இப்பூவுலகிலேயே வாசம்‌ 
செய்கிறது. அதனால்தான்‌ அந்த ஒன்பது நாட்களும்‌ அந்த ஜீவனின்‌ பசி, தாகம்‌ 
ஆகியவற்றை அடக்குவதற்காக ஒன்பது நாட்களும்‌ எள்ளும்‌ தண்ணீரும்‌ கலந்து 
தர்ப்பணம்‌ செய்து, பிண்டத்தையும்‌ போட்டு சடங்கு செய்யும்போது அந்த 


டு 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


சடங்குகளில்‌ கூறப்படும்‌ மந்திர ஒலிகளினால்‌ அந்த ஆத்மா பிரேத உடலைப்‌ 
பெறுகிறது என்பதாக முன்னர்‌ கூறினேன்‌. ஜீவனுக்கு சரீரமே இல்லை எனும்போது 
அவை எப்படி பிண்டத்தை உண்டு தர்பை மூலம்‌ தரப்படும்‌ எள்ளும்‌ தண்ணீரையும்‌ 
குடிக்க முடியும்‌ என்ற சந்தேகம்‌ எழலாம்‌. 


129.9) இந்த பிரபஞ்சத்தில்‌ ஒவ்வொரு இயக்கத்திற்கும்‌ ஜீவ அணுக்கள்‌ உண்டு. 
காற்றில்‌ உள்ள அதன்‌ ஜீவ அணுக்கள்‌ நம்மை உரசிக்‌ கொண்டு செல்லும்போது 
அந்த உணர்வை காற்று என்று உணர முடியும்‌. ஏன்‌ என்றால்‌ அந்த ஜீவ அணுவின்‌ 
தன்மை அது. அதைப்‌ போலத்தான்‌ ஒலி , வாசனை, ஒளி, பார்வை என 
ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வொரு ஜீவ அணு உள்ளது. அதன்‌ மூலமே நம்மால்‌ 
அவற்றின்‌ தன்மைகளை உணர முடிகிறது. இப்படியாக உள்ள நிலையில்‌ பிரேத 
ஆத்மாவாக உள்ள ஜீவன்‌ பிண்டத்தை உண்டு தர்பை மூலம்‌ தரப்படும்‌ எள்ளும்‌ 
தண்ணீரையும்‌ எப்படி குடிக்க முடியும்‌ என்ற கேள்வி எழத்‌ தேவையே இல்லை. 
மனித உடலுக்குள்‌ உடல்‌ சார்ந்த (Pica) உணவு புகுந்து சென்று வயிற்றில்‌ 
அமர்ந்ததும்தான்‌ பசி அடங்கும்‌, தண்ணீர்‌ தாகத்தை அடக்கும்‌. ஆனால்‌ பிரேத 
உடலுக்கு பசியை அடக்கவும்‌, தாகத்தைத்‌ தீர்க்கவும்‌ உடல்‌ சார்ந்த பொருள்‌ தேவை 
இல்லை. அவற்றால்‌ உடல்‌ சார்ந்த பொருளை உண்ணவோ குடிக்கவோ முடியாது. 
ஆனால்‌ அதே சமயத்தில்‌ அந்த உடல்‌ சார்ந்த பொருட்களான பிண்டம்‌ மற்றும்‌ 
எள்ளும்‌ தண்ணீரும்‌ வெளிப்படுத்தும்‌, நமது கண்களுக்கு தெரியாத ஜீவ 
அணுக்களை அவை ஸ்வாசித்து அவற்றை தன்னுள்‌ கிரகித்துக்‌ கொள்ளும்‌ 
நிலையில்‌ பிரேத உடலின்‌ உணர்வுகள்‌ அமைந்து உள்ளன. மனித உடலுக்கு உடல்‌ 
சார்ந்த பொருள்‌ தேவை என்பதை போல பிரேத உடலுக்கு உடல்‌ சார்ந்த 
பொருட்களின்‌ ஜீவ அணுக்களின்‌ ஸ்பரிசம்‌ மட்டுமே தேவை என்பதினால்தான்‌ 
ஜீவன்களினால்‌ தர்பை மூலம்‌ தரப்படும்‌ எள்ளும்‌ தண்ணீரையும்‌ குடிக்க முடியும்‌. 


129.10) இந்த சடங்குகளுக்கு எள்ளையும்‌, தர்பைப்‌ புல்லையும்‌ எதற்காக 
பயன்படுத்துகிறார்கள்‌? வேறு தான்யங்களை ஏன்‌ பயன்படுத்துவது இல்லை என்ற 
கேள்வி எழலாம்‌. 


எள்‌ என்பது திருமாலின்‌ வியர்வையிலிருந்து தோன்றியதாக கருதப்படுவதி 
னால்‌ அந்தத்‌ தானியம்‌ மிகவும்‌ பரிசுத்தமானதாகும்‌. எள்ளிலும்‌ கருப்பு எள்‌, 
வெள்ளை எள்‌ இரண்டு வகை உண்டு. எந்த எள்ளை பயன்படுத்தினாலும்‌ பலன்‌ 
ஒன்றே என்றாலும்‌ சிரார்த்த காலத்தில்‌ கருப்பு எள்ளைச்‌ சேர்த்தால்‌ அது பிதுர்‌ 
தேவர்களை அதிக சந்தோஷப்படுத்தும்‌ என்பார்கள்‌. கருப்பு எள்‌ வராஹ 
மூர்த்தியிடம்‌ இருந்து தோன்றியதாக கூறுவார்கள்‌. அதனால்தான்‌ எள்ளை 
தண்ணீருடன்‌ கலந்து சமர்பிக்கையில்‌, பித்ருக்களின்‌ பசியைப்‌ போக்கி திருமால்‌ 
வாழும்‌ இடமான வைகுண்டலோகத்துக்கு இறந்தவர்களது ஆத்மாக்களை அனுப்பி 
வைப்பதாக ஐதீகம்‌ உள்ளது என்று பண்டிதர்கள்‌ கூறுவார்கள்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





அதைப்‌ போன்ற தெய்வீக மகிமை பெற்றதே தர்பைப்‌ புல்லும்‌ ஆகும்‌. 
தர்ப்பைப்‌ புல்‌ என்பது முதலில்‌ ஆகாயத்தில்‌ தோன்றியது என்றும்‌ அந்த தர்பைப்‌ 
புல்லின்‌ அடிப்‌ பகுதியில்‌ பிரஹ்மாவும்‌, நடுப்பகுதியில்‌ திருமாலும்‌ நுனியில்‌ 
சிவபெருமானும்‌ வசிப்பதாகவும்‌ அதுவே பரப்பிரும்மனின்‌ வடிவம்‌ என்றும்‌ புராண 
ஐதீகம்‌ உண்டு. இதனால்‌ தர்பை உள்ள இடத்தில்‌ இருந்து தீய சக்திகள்‌ ஓடி விடும்‌. 
இறந்தவரது உடலில்‌ இருந்து வெளியேறிய ஆத்மாவை தீய சக்திகள்‌ அணுக 
முடியாமல்‌ இருக்க தர்பை மீது சவத்தை வைப்பார்கள்‌ என்பது இதனாலும்‌ 
வைக்கப்பட்டு உள்ள விதி முறை ஆகும்‌. தர்பையில்‌ காந்த சக்தி என்பதினால்‌ அது 
அதை கையில்‌ வைத்துள்ளவர்களுக்கு பிராண சக்தியைத்‌ தருகிறது. அதனால்தான்‌ 
நாம்‌ சடங்குகள்‌ செய்யும்போது இழக்கும்‌ பிராண சக்தியை அதிகரிக்கவும்‌ அதை 
பயன்படுத்துகிறோம்‌. தர்பையின்‌ மேன்மையை குறித்து மாபெரும்‌ முனிவர்களான 
மார்க்கண்டேயர்‌, அத்ரி, கெளசிகர்‌, வியாசர்‌, பரத்வாஜர்‌, யாக்ஞவல்க்யர்‌, 
ஆபஸ்தம்பர்‌ போன்றவர்கள்‌ நிறையவே கூறி உள்ளார்கள்‌. வேதங்களிலும்‌ 
தர்பையின்‌ மகிமையைக்‌ கூறி உள்ளார்கள்‌. அந்த முனிவர்கள்‌ தர்பைப்‌ புல்லை 
சமுஸ்கிருத மொழியில்‌ குசம்‌ என்று குறிப்பிட்டு உள்ளார்கள்‌. 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


முன்‌ காலத்தில்‌ கணவன்‌ இறந்திருந்தால்‌ நாலாம்‌ நாள்‌ இறந்தவரது 
மனைவியை பிறந்த விட்டிற்கு அழைத்து வந்து கீழே நெல்‌ தெளித்து அதன்‌ மேல்‌ 
நடந்து வர சொல்வார்கள்‌.இந்த பழக்கம்‌ தற்காலத்தில்‌ நடைமுறையில்‌ உள்ளதா 
என்பதோ, எதற்காக இதை செய்யுமாறு கூறி இருந்தார்கள்‌ என்பதோ 
தெரியவில்லை. 


130) பத்தாம்‌ நாள்‌ (தசாஹம்‌) கர்மாக்கள்‌:- நித்திய விதி, பங்காளி தர்ப்பணம்‌ 
(குழி தர்ப்பணம்‌), ப்ரபூத பலி, பாஷாண உத்தாபனம்‌, சாந்தி ஹோமம்‌, ஆனந்த 
ஹோமம்‌, சாரு ஸம்பாவனை, அப்பம்‌ பொரி ஓதியிடல்‌ போன்றவை ஆகும்‌. 


130.1) கர்த்தாக்கள்‌ தினமும்‌ செய்யும்‌ வாஸோதகம்‌ எனப்படும்‌ துணி பிழிந்த 
ஜலத்தாலும்‌, திலோதகம்‌ எனப்படும்‌ எள்ளு ஜலத்தாலும்‌ செய்யப்படும்‌ நித்ய 
விதியை முதலில்‌ செய்வார்கள்‌.அன்று 75 முறை திலோதகம்‌ 30 முறை 
வாஸோதகம்‌ செய்வார்கள்‌. 


130.2) குழி தர்ப்பணம்‌:- பத்தாம்‌ நாள்‌ சடங்கு அன்று இறந்தவரின்‌ பங்காளிகள்‌ 
வந்து பத்து தினங்களுக்கான குழி தர்ப்பணம்‌ செய்ய வேண்டும்‌. குழி தர்ப்பணம்‌ 
என்பது என்ன? கர்மா நடைபெறும்‌ இடத்தில்‌ தர்ப்பணம்‌ செய்யும்‌ பங்காளிகள்‌ அந்த 
இடத்தில்‌ கொட்டப்பட்ட மண்‌ தரையில்‌ சின்ன குழி போல கையால்‌ தோண்டி, 
அந்த குழிக்குள்‌ எள்ளும்‌ தண்ணீரும்‌ கலந்து விடுவார்கள்‌. கர்மா நடைபெறும்‌ 
இடத்தில்‌ குழி செய்து அதில்‌ எள்ளும்‌ தண்ணீரும்‌ ஊற்றியதும்‌ அவற்றின்‌ ஜீவ 
அணுக்கள்‌ பூமிக்குள்‌ ஊடுருவி அதே பூமிக்குள்‌ ஓடும்‌ நதி, கடல்‌, குளம்‌, நீர்‌ நிலை 
என அனைத்து நீரிலும்‌ கலந்து விடுமாம்‌. அதனால்‌ என்ன பயன்‌ ? 


பண்டைக்‌ காலத்தில்‌ இறந்தவர்களின்‌ பங்காளிகள்‌ நதி மற்றும்‌ நீர்‌ 
நிலைகளில்‌ தர்ப்பணம்‌ செய்வார்கள்‌. அனைத்து இடங்களிலும்‌ நதிகளும்‌ நீர்‌ 
நிலைகளும்‌ இருப்பது இல்லை. அதனால்தான்‌ பண்டை காலத்திலும்‌ கூட 
நதிக்கரை, கடற்கரை இல்லாத பல இடங்களில்‌ பூமியிலே சின்ன குழியை தோண்டி 
பூமாதேவியிடம்‌ அந்தக்‌ குழியிலே ஊற்றப்படும்‌ தர்ப்பண நீரை அவள்‌ உடலுக்குள்‌ 
பூமிக்குள்‌) ஓடும்‌ நதியுடன்‌ சென்று கலந்து விட வேண்டும்‌ என வேண்டிக்‌ கொண்டு 
செய்யப்படும்‌ சடங்காக அதை வைத்திருந்தார்கள்‌. அதன்‌ விளைவாக பண்டை 
காலத்திலும்‌ நீர்‌ நிலைகள்‌ இல்லாத இடங்களில்‌ குழி தர்ப்பணம்‌ செய்யலாம்‌ என 
விதி அமைத்தார்கள்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





குழி தர்பணம்‌ 


130.3) சஞ்சயனத்தில்‌ இறந்தவரது சாம்பல்‌ மற்றும்‌ எலும்பு இரண்டுமே நதி 
மற்றும்‌ நீர்‌ நிலைகளில்‌ கரைக்கப்பட்டதும்‌, அவற்றில்‌ உள்ள பிரேத ஜீவ அணுக்கள்‌ 
நீரின்‌ மூலம்‌ பூமிக்குள்‌ ஊடுருவி அங்குள்ள நீரில்‌ கலந்து பயணித்தபடி இருக்கும்‌. 
பங்காளிகளினால்‌ விடப்பட்ட தர்பண நீரில்‌ இருந்த ஜீவ அணுக்களும்‌ பூமிக்குள்‌ 
ஊடுருவி அங்குள்ள நீரில்‌ கலந்து விடும்‌ என்பதால்‌ பூமிக்குள்‌ உள்ள நீரில்‌ 
பயணித்துக்‌ கொண்டு இறந்தவரது ஜீவனின்‌ ஜீவ அணுக்கள்‌ பங்காளிகளின்‌ தர்பண 
நீரின்‌ ஜீவ அணுக்களை ஸ்பரிசித்து தாக சாந்தி அடையும்‌. அவை தாக சாந்தி 
அடையும்போது அந்த உணர்வுகள்‌ வஸுக்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ உள்ள 
ஜீவாத்மாவையும்‌ சென்றடையும்‌. இப்படியாக ஜீவாத்மா பங்காளிகளின்‌ மூலம்‌ 
தரப்பட்ட எள்ளின்‌ நீரை ஆவாஹித்துக்‌ கொண்டு தாக சாந்தி அடைகின்றன. 
அதனால்தான்‌ நதிகள்‌ மற்றும்‌ ஓடும்‌ நீர்‌ நிலையில்தான்‌ இறந்தவர்களுக்கு 
தர்ப்பணம்‌ செய்து எள்ளும்‌ தண்ணீரும்‌ ஊற்ற வேண்டும்‌ என்பது சாஸ்திர 
விதியாக இருந்தது. அது மட்டும்‌ அல்ல பூமிக்குள்‌ உள்ள நீர்‌ நிலைகளின்‌ தண்ணீர்‌ 
ஆவியாகி மேல்‌ எழும்பும்போது அவைகளில்‌ பயணிக்கும்‌ தர்பண நீரின்‌ உயிர்‌ 
அணுக்கள்‌, அடுத்த ஒரு வருட காலமும்‌ இறந்தவராது ஜீவன்‌ யமபுரியை நோக்கி 
பயணிக்கையில்‌, அங்கெல்லாம்‌ உள்ள வான்‌ வெளியில்‌ பரவி பயணித்துக்‌ 
கொண்டு இறந்தவரது ஜீவனின்‌ தாகத்தை தீர்க்கும்‌ என்பது நம்பிக்கை. இதன்‌ மூலம்‌ 
மரணம்‌ அடைந்தவரது ஜீவாத்மாவும்‌ தான்‌ தனி நபர்‌ அல்ல, இறந்த பின்னரும்‌ 
தனக்கு தன்‌ குடும்பமும்‌ தனது பங்காளிகளின்‌ துணையும்‌ உள்ளது என்ற மன 
தைரியத்தைப்‌ பெறும்‌. இது சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டுள்ள இந்த சடங்கின்‌ 
தாத்பர்யத்தில்‌ உள்ள ஆழமான ஆன்மீக தத்துவம்‌ ஆகும்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


130.4) உடனே இன்னொரு கேள்வியும்‌ எழும்‌. ஒரு விட்டின்‌ தர்ப்பண நீர்‌ ஜீவ 
அணுக்கள்‌ ஆகாயத்தில்‌ படர்ந்து எப்படி குறிப்பிட்ட ஜீவாத்மாவின்‌ தாகத்தை 
தீர்க்கும்‌ என்ற கேள்வி எழலாம்‌. வான்‌ வெளியில்‌ ஆயிர ஆயிரம்‌ கோடிக்கணக்கான 
ஜீவ அணுக்கள்‌ மிதந்தபடி உள்ளன. அவற்றில்‌ இருந்து எப்படி குறிப்பிட்ட ஜீவாத்மா 
குறிப்பிட்ட தர்ப்பண நீரின்‌ ஜீவ அணுக்களை கிரகித்துக்‌ கொள்ள முடியும்‌ என்ற 
கேள்வியும்‌ எழலாம்‌. உண்மை என்ன என்றால்‌ இதுதான்‌ தெய்வீகம்‌ என்பது. 
காந்தத்தைப்‌ போன்ற தன்மை கொண்ட ஆயிர ஆயிரம்‌ கோடிக்கணக்கான ஜீவ 
அணுக்கள்‌ வான்வெளியில்‌ இருந்தாலும்‌, குறிப்பிட்ட ஒரு ஜீவாத்மா அதன்‌ 
குறிப்பிட்ட கர்மா செய்பவர்‌ மற்றும்‌ பங்காளிகளின்‌ தர்ப்பண நீரின்‌ ஜீவ 
அணுக்களை மட்டூமே தன்னுள்‌ இழுக்க முடியும்‌, அவற்றால்‌ மற்றவர்களுடைய 
தர்ப்பண நீரின்‌ ஜீவ அணுக்களை அணுகக்‌ கூட முடியாதாம்‌. இதுவே விசித்திரமான 
தெய்வ நியதியாகும்‌ . 


130.5) தர்ப்பணத்தில்‌ தண்ணீர்‌ ஊற்றும்போது அதை வலது கை ஆள்காட்டி 
விரல்‌ மற்றும்‌ கட்டை விரலின்‌ இடுக்கு வழியே ஊற்றுகிறோம்‌. ஒவ்வொருவரது 
கையிலும்‌ வலதுகை ஆள்காட்டி விரலுக்கும்‌, கட்டைவிரலுக்கும்‌ இடையே உள்ள 
இடைப்‌ பகுதியில்‌ ஓடும்‌ ரேகைகளை பொதுவாக பித்ரு பூம்ய ரேகைகள்‌ 
என்பார்கள்‌. பங்காளிகள்‌ மந்திரங்களை ஓதி ஊற்றும்‌ தர்ப்பண நீரானது அவர்களது 
கைகளில்‌ உள்ள பித்ரு பூம்ய ரேகைகள்‌ வழியே ஓடிச்‌ செல்லும்போது அந்த 
கைகளின்‌ ஸ்பரிசங்களை தன்னுள்‌ அடக்கிக்‌ கொண்டு அது பித்ருக்களுக்கான நீராக 
மாறி விடுமாம்‌. அதனால்தான்‌ ஜீவ அணுக்கள்‌ அதன்‌ பங்காளிகளின்‌ தர்ப்பண நீரை 
மட்டுமே தன்னுள்‌ இழுக்க முடியும்‌ என்ற தெய்வ நியதி நியாயமாகவே உள்ளது. 








ஒவ்வொரு குடும்பத்தினரின்‌ கைகளில்‌ 
உள்ள ரேகைகள்‌ மீது இருந்து வெளியேறும்‌ 
பித்மு நீரின்‌ ஸ்பரிசம்‌ வேறுபட்டு இருக்கும்‌ 
என்பணத விளக்கும்‌ படம்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


130.6) கர்மாக்கள்‌ முடிந்த பின்னரும்‌ கடைபிடிக்க வேண்டிய தர்ப்பணம்‌ 
குறித்த பொது விதி என்ன என்பதை கீழே காணலாம்‌. தர்ப்பணம்‌ என்பதை 
உதகதானம்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. 


ஒருவர்‌ இறந்த பின்‌ ஒரு வருட காலத்திற்கு அதாவது முதல்‌ வருட 
சிரார்த்தம்‌ முடியும்வரை, தர்ப்பணம்‌ செய்யும்‌ நபர்‌ தர்ப்பணம்‌ செய்யும்‌ மாதத்தில்‌ 
மற்ற இடங்களில்‌ நடைபெறும்‌ எந்த ஒரு பூஜைகளிலும்‌ ஹோமங்களிலும்‌, ஆலய 
நிகழ்ச்சிகளிலும்‌ தனது பெயர்‌ சொல்லி சங்கல்பம்‌ செய்து கொள்ளக்‌ கூடாது. 


ஒரு வருடத்துக்குப்‌ பின்னரும்‌ எப்போது தர்ப்பணம்‌ செய்தாலும்‌ தர்ப்பணம்‌ 
செய்து முடிக்கும்வரை விட்டில்‌ தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நிறுத்தி 
வைத்துவிட்டு தர்ப்பணம்‌ முடிந்த பின்னரே அவற்றை செய்ய வேண்டும்‌. 


ஒரு வருடத்தில்‌ பித்ருக்களுக்கு தர்ப்பணம்‌ செய்ய வேண்டிய நாட்கள்‌ 
மொத்தம்‌ தொன்னூற்று ஆறு (96) நாட்கள்‌. இவைகளில்‌ 14 மன்வாதி நாட்கள்‌, 
யுகாதி நாட்கள்‌ 4, மாதப்பிறப்பு நாட்கள்‌ 12, அமாவாசை நாட்கள்‌ 12, மஹாளய பட்ச 
நாட்கள்‌ 16, வ்யதீபாத நாட்கள்‌ 12, வைத்ருதி நாட்கள்‌ 12, அஷ்டகா நாட்கள்‌ 4, 
அன்வஷ்டகா நாட்கள்‌ 4, பூர்வேத்யு நாட்கள்‌ 4 என்பவை அடங்கும்‌. இந்த 
நாட்களில்‌ செய்யப்படும்‌ தர்ப்பணத்தால்‌ பித்ருக்கள்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி 
அடைகிறார்கள்‌. 


அமாவாசை திதியன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும்‌ அந்தந்த விட்டு 
பித்ருக்கள்‌ வந்து நின்று கொண்டு தங்களுக்குத்‌ தரப்படும்‌ எள்‌ கலந்த தண்ணீரை 
பெற்றுக்‌ கொள்வதற்காக காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்று நம்பப்படுகிறது. 
அன்றைய தினம்‌ வீட்டில்‌ தர்ப்பணம்‌ செய்து அவர்களுக்கு எள்‌ கலந்த தண்ணீரை 
தரப்படவில்லை என்றால்‌ அவர்கள்‌ ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு 
செல்கிறார்கள்‌ என்றும்‌, ஒரு சில பித்ருக்கள்‌ சாபம்‌ கூட தந்து விட்டுச்‌ 
செல்கிறார்கள்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. அமாவாசை திதியை பித்ரு திதி என்று கூறி 
அன்றைய நாளில்‌ இறந்தவர்களின்‌ பசியையும்‌ தாகத்தையும்‌ போக்க கறுப்பு எள்‌ 
கலந்த தண்ணீரால்‌ தர்ப்பணம்‌ செய்ய வேண்டும்‌. இதனால்‌ இறந்தவர்‌ களின்‌ பசியும்‌ 
தாகமும்‌ விலகி ஆசி வழங்குவார்கள்‌. 


கோவில்கள்‌, குளங்கள்‌, கடல்‌ போன்ற இடங்களில்‌ செய்யப்படும்‌ 
தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி உண்டு. திருவாலாங்காடு, திருவள்ளூர்‌, 
ராமேஸ்வரம்‌, திருமயம்‌, அரண்மனைப்பட்டி, திருவண்ணாமலை, 
திருவிடைமருதூர்‌, காசி, திருநள்ளாறு ஆகிய இடங்களில்‌ தர்ப்பணம்‌ செய்வது மிக 
சிறந்தது. அவை அனைத்தையும்‌ விட திலதர்ப்பணபுரி எனும்‌ ஊரில்‌ (திருவாரூர்‌- 
பூந்தோட்டம்‌ இடையில்‌ உள்ளது) தர்ப்பணம்‌ செய்வது மிக, மிக விசேஷமாக 
கருதப்படுகிறது. ஏன்‌ என்றால்‌ இங்கு ஸ்ரீராமரும்‌ லட்சுமணரும்‌ தம்‌ தந்தையான 
தசரத மகாராஜாவிற்கும்‌, தமது தந்தையைப்‌ போல அவர்கள்‌ கருதிய ஜடாயு 
பறவைக்கும்‌ தர்ப்பணம்‌ செய்தார்களாம்‌. 


தது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





131) ப்ரபூத பலி:- 


ப்ரபூத பலி என்பது சாதம்‌, அடை, உருண்டைகள்‌ மற்றும்‌ அகத்திக்‌ கீரை 
போன்றவற்றை ஜீவாத்மாவாக உள்ள ஊன்றிய கல்‌ முன்னால்‌ கொட்டுவதாகும்‌. 
இந்த சடங்கில்‌ தரப்படும்‌ உணவுப்‌ பொருட்கள்‌ ஒவ்வொரு குடும்பத்துக்கும்‌ 
மாறுபட்டு இருக்கலாம்‌. 3 லிட்டர்‌ அரிசியின்‌ அன்னம்‌, உப்பு போடாமல்‌ செய்த 11 
இட்லி 11 அடை, 11 அப்பம்‌, 11 முறுக்கு, 11 வடை போன்றவற்றை கல்‌ ஊன்றிய 
இடத்தின்‌ அருகில்‌ வைத்து படைப்பதையே பத்து கொட்டுவது அல்லது ப்ரபூத பலி 
எங்கிறார்கள்‌. இந்த சடங்கில்‌ தரப்படும்‌ உணவுப்‌ பொருட்கள்‌ ஒவ்வொரு 
குடும்பத்துக்கும்‌ மாறுபட்டு இருக்கலாம்‌. 


131.1) ஒத்தைப்படை கோடுகள்‌ வரும்படி கோலம்‌ போட்டு (வீடுகளில்‌ 
சாதரணமாக அப்படி கோலம்‌ போடுவது இல்லை, தெற்கு நுனியாக துணியை 
பரப்பி தர்ப்பைகளையும்‌ பரப்பி எள்ளும்‌ நீரும்‌ விட்டு மெளனமாக அன்னம்‌ அப்பம்‌ 
கொழுக்கட்டை, லட்டு, முறுக்கு, நெய்‌, தேன்‌, தயிர்‌ எல்லாம்‌ வைப்பர்‌. அதன்‌ மேல்‌ 
மீண்டும்‌ எள்ளும்‌ நீரும்‌ விட்டு குலம்‌ தழைக்க வேண்டிக்கொள்வர்‌. பாத்திரங்களை 
எள்நீரால்‌ சுற்றி, அலம்பி, நிமிர்த்தி வைத்து, தெற்கு முகமாய்‌ நமஸ்கரிக்க வீட்டு 
காரியங்கள்‌ முடிகிறது. 


131.2) இறந்தவருக்கு மனைவி இருந்து அவர்‌ உயிருடன்‌ இருந்தால்‌ அவளும்‌ 
ப்ரபூத பலி சடங்கில்‌ கலந்து கொள்ள வேண்டும்‌. அன்றைய தினம்‌ ஒரு புதுப்‌ 
புடவை வாங்கி அதை அவள்‌ மீது சகோதரர்கள்‌ போட வேண்டும்‌. கையில்‌ தரக்‌ 
கூடாது. அதை தோளில்‌ புடவை சாத்துவது அல்லது புடவை போடுவது என்பார்கள்‌. 
அதற்குப்‌ பிறகு அவள்‌ அப்படிப்பட்ட பட்டுப்‌ புடவைகளை அணியாகக்‌ கூடாது 
என்பதற்காக கடைசியாக அவளுடைய வீட்டினரால்‌ சம்பிரதாயமாக தரப்படுவதாம்‌ 
அந்த புடவை. சமூகத்தில்‌ விதவை எந்த நிலையில்‌ வாழ வேண்டும்‌ என்பதை 
அவளுக்கு புரிய வைக்கும்‌ ஆன்மீக போதனைக்காகவே வைக்கப்பட்டு உள்ள இந்த 
சடங்கிற்கு வேறு எந்த காரணமும்‌ கிடையாது. 


131.3) தாலி எடுத்தல்‌:- பத்தாம்‌ நாள்‌ சடங்கிற்குப்‌ பிறகு நார்‌ மடி புடவையை 
பிரித்து சகோதரன்‌ கழுத்தில்‌ போட்ட பின்‌ மற்ற உறவினர்களும்‌ போடுகின்றனர்‌. 
எல்லா சுமங்கலிகளையும்‌ வெளியே போகச்‌ சொல்லி விட்டு பூவையும்‌ 
தாலியையும்‌ அகற்றி விடுவர்‌ அல்லது நார்‌ மாடி புடவையை அவள்‌ மீது போட்ட 
பின்னர்‌ இரவு நடு நிசிக்கு பின்‌ தாலியை கழற்றி பால்‌ கிண்ணத்தில்‌ போடுவர்‌. 


131.4) பண்டைக்‌ காலத்தில்‌ கணவரை இழந்த பெண்கள்‌ பத்தாம்‌ நாள்‌ 
சடங்கிற்குப்‌ பிறகு விதவையாகக்‌ கருதப்பட்டதினால்‌ அன்றைய தினம்‌ அவர்கள்‌ 
தாலியை எடுத்துவிட்டு தலைமுடியை வழித்துக்‌ கொண்டு, வெள்ளை புடவையை 
மட்டுமே அணிந்து கொள்ள வேண்டும்‌ என்றும்‌, வேறு எந்த வண்ணப்‌ 
புடவைகளையோ, நகைகளையோ அணிந்து கொள்ளக்‌ கூடாது என்றும்‌, 
விதவையானப்‌ பின்‌ வெளியில்‌ செல்லக்‌ கூடாது, விழாக்களில்‌ கலந்து கொள்ளக்‌ 
கூடாது என்றெல்லாம்‌ பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்து இருந்தார்கள்‌. 


ச 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


அதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ விதவை ஆன பெண்கள்‌ உலக சுக போகங்களில்‌ 
மூழ்கி காம இச்சை கொண்டு அலையக்‌ கூடாது, தமது இறுதி வாழ்நாள்வரை 
ஆன்மீகத்தில்‌ இருந்து கொண்டு பக்தி மார்கத்தில்‌ இணைந்து இருக்க வேண்டும்‌ 
என்பதற்காக வைக்கப்பட்டு இருந்த சடங்கு முறை ஆகும்‌. ஆனால்‌ தற்காலத்தில்‌ 
பல குடும்பங்களில்‌ இந்த சடங்குமுறை இருப்பதாகத்‌ தெரியவில்லை. காரணம்‌ 
விதவையான பெண்கள்‌ தமது தலைமுடியை வழித்துக்‌ கொள்வதில்லை, 
வெள்ளைப்‌ புடவைகளை மட்டூம்‌ அணிந்து கொள்வதில்லை, நகைகளையும்‌ 
அணிகிறார்கள்‌, ஆடம்பரமாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அனைத்து விழாக்களிலும்‌ 
கலந்தும்‌ கொள்கிறார்கள்‌. ஆகவே இந்த சடங்கு தார்மீக அடிப்படையில்‌ அமைந்த 
ஒன்றாகும்‌. 


132) கல்லை எடுக்க:- பின்‌ அவர்களை வெளியே அனுப்பி விட்டு, கல்லை 
எடுக்க தானங்கள்‌ செய்து, பித்ருவை போக வேண்டிய இடத்துக்கு போகச்சொல்லி 
பிரார்தித்து, கண்களை மூடிக்கொண்டு ஆவாஹனம்‌ செய்து பூமியிலே ஊன்றிய 
கல்லை மீண்டும்‌ வெளியில்‌ எடுத்து விடுவார்கள்‌. அதாவது அங்கு வாசம்‌ செய்து 
கொண்டிருந்த ஜீவனை வெளியில்‌ எடுத்து விடுவார்கள்‌ என்பதான ஐதீகம்‌ ஆகும்‌. 
கற்களை எடுத்தப்‌ பின்‌ கண்களை திறக்க வேண்டும்‌. அவற்றை துணியில்‌ வைத்து 
கையலம்பி, சகதி மண்‌, தானியங்கள்‌ இவற்றை எடுத்துக்‌ கொண்டு போய்‌ ஒரு 
குழியில்‌ எல்லாவற்றையும்‌ போட்டு அதன்‌ மீது நெல்லையும்‌ சிறிது பசுவின்‌ 
சாணத்தையும்‌ கொட்டிவிட்டு மூடுவர்‌. இதே போல நதி கரையில்‌ காரியங்களை 
செய்வர்‌. பெரியோரை வலம்‌ வந்து பிரார்த்தனை செய்த பின்‌ தாடி மீசைகளை 
மழித்தப்‌ பின்‌ குளித்து விட்டு வீடு திரும்புவார்கள்‌. 


133) பத்தாவது தினத்தன்று யதாஸ்தானம்‌ செய்து வெளியில்‌ எடுக்கப்பட்ட 
ஆத்மாவானது கட்டை விரல்‌ போன்ற அளவும்‌, அமைப்பும்‌ கொண்ட சட்சும சரீரம்‌ 
எடுக்குமாம்‌. அதன்‌ பின்னரே சூட்ஷும சரீரம்‌ எடுத்த அந்த ஆத்மாவானது 
யமதூதர்களுடன்‌ யமலோகத்துக்கு பயணத்தை துவக்குமாம்‌. அந்த பயணத்துக்கு 
வழி வகுக்கும்‌ நிலையை ஏற்படுத்தவே யதாஸ்தானம்‌ எனும்‌ சடங்கு செய்து அந்த 
ஜீவனுக்கு நாம்‌ விடை கொடுத்து அனுப்புகிறோம்‌. 


134) பத்தாம்‌ நாளன்று முதல்‌ நாள்‌ அன்று இரவு உப்பில்லாமல்‌ 
சமைக்கப்பட்டு அங்கு எடுத்து வந்துள்ள உணவை இறந்தவரின்‌ பங்காளிகள்‌ 
உப்பில்லாத சாப்பாடு எனும்‌ பெயரில்‌ போடுவார்கள்‌. அந்த உப்பில்லாத உணவை 
பெற்றுக்‌ கொள்ளும்‌ ஜீவனானது, ஐயோ இந்த உப்பில்லாத சாதத்தை உண்பதை 
விட வேறெங்காவது போய்‌ விடலாம்‌ என்று உலக பந்தத்தை அறுத்துக்‌ கொண்டு 
செல்லும்‌ மன நிலையை அதற்கு அளிக்கும்‌ என்று இந்த சடங்கை வைத்து 
உள்ளார்கள்‌. 


135) வீட்டிற்கு வந்ததும்‌ சாந்தி ஹோமம்‌ செய்து முடிந்தப்‌ பின்‌ வந்துள்ள 
உறவினர்‌ அனைவருக்கும்‌ உணவு அளிப்பார்கள்‌. அன்று தீட்டு விலகி விட்டதாக 
ஐதீகம்‌ உண்டு. அன்று சாரு சம்பாவனை (உறவினருக்கு அப்பம்‌ மற்றும்‌ பொறி 


இது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


ஒதியிடுதல்‌) என்பதையும்‌ செய்வார்கள்‌. அன்று குடும்பத்தினருக்கு விலகி 
விட்டதாக கருதப்படும்‌ தீட்டு மறுநாள்‌ மீண்டும்‌ வந்து சேரும்‌ என்பார்கள்‌. 


136) 11 ஆம்‌ நாள்‌ கர்மாக்கள்‌:- இறந்த 11வது நாளில்‌ செய்வது ஏகோதிஷ்டம்‌ 
(அதாவது ஒருவருக்கு என்பது பொருள்‌) என்று பெயர்‌ பெறும்‌. அன்று 
செய்யப்படும்‌ கர்மாக்களை யஜ்யோபவீத தாரணம்‌, புண்யாவசனம்‌ , நவசிராத்தம்‌ 
(நவசிரார்த சடங்கு என்பது ஒன்பது நாளுக்கும்‌ சேர்த்து இறந்தவருக்காக 
செய்யும்‌ ஒன்பது தானம்‌ ஆகும்‌), வ்ருஷப உத்ஸர்ஜனம்‌, ஆத்ய மாஸிகம்‌, 
அவ்ருத்தாத்ய மாஸிகம்‌ போன்றவை ஆகும்‌. பொதுவாக மாசிகம்‌ என்பது இறந்தவர்‌ 
ஜீவனுக்கு செய்யும்‌ நேர்த்திக்‌ கடன்‌ என்பதாகும்‌. அது மட்டும்‌ அல்ல இந்த சடங்கின்‌ 
மூலம்‌ இறந்தவரின்‌ ஆன்மாவுக்கு பிசாசத்துவ நிவிர்த்தி கிடைக்கும்‌. 
பிண்டங்களால்‌ முழுமையான உருவத்தைப்‌ பெற்றிடும்‌ ஜீவாத்மா பதினோறாவது 
நாள்‌ தான்‌ சரீரத்தோடு வாழ்ந்த விட்டிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து யமபுரிக்கு 
செல்லத்‌ தயாராகி விடும்‌. 


136.1) வருஷ உத்ஸர்ஜனம்‌:- வ்ருஷபம்‌ என்றால்‌ காளை மாடு என்று 
அர்த்தம்‌. பத்தாம்‌ நாள்‌ பிரேத உடல்‌ அகலுவதற்காக வ்ருஷ உத்ஸர்ஜனம்‌ 
செய்யப்படுகிறது. அந்த சடங்கு என்ன என்றால்‌ ஒரு காளைக்கு கன்றின்‌ மீது சூலம்‌ 
போல குறியிட வேண்டும்‌. இந்த கர்மாவை எதற்கு செய்கின்றார்கள்‌ என்றால்‌ அந்த 
ஜீவாத்மா பிரேத (பிசாசு ஜென்மமாக மாறக்கூடாது என்பதற்கே. இந்த சடங்கில்‌ 
ஒரு காளையின்‌ கன்றை தானமாக கொடுப்பார்கள்‌. வ்ருஷபம்‌ என்றால்‌ காளை 
மாடு என்று அர்த்தம்‌. 


136.2) ஒத்தன்‌ சாப்பாடு:- பதினோராம்‌ நாளன்று நடைபெறும்‌ இன்னொரு 
முக்கியமான சடங்கு ஒத்தன்‌ சாப்பாடு என்பதாகும்‌. அன்றைய தினம்‌ ஒத்தன்‌ 
எனப்படும்‌ ஒரு புரோகிதரை அழைத்து வந்து அவரையே உப்பில்லாத உணவை 
அங்கேயே தயார்‌ செய்து அதையே உண்டு விட்டு செல்லுமாறு கூறுவார்கள்‌. மீதி 
இருந்தால்‌ அதை அவர்‌ எடுத்துக்‌ கொண்டு சென்று விட வேண்டுமாம்‌. அவருக்கு 
தட்ஷணையும்‌ உண்டு. அவர்‌ போகும்போது அவரை யாரும்‌ பார்க்கக்‌ கூடாதாம்‌. 
இதுவும்‌ ஒரு முக்கியமான சடங்காம்‌. அப்படி செல்பவரையே பிரேத மனிதர்‌ 
என்பார்கள்‌. 


137) 12 ஆம்‌ நாள்‌ கர்மாக்கள்‌: அன்றைய தினம்‌ செய்ய வேண்டிய 
கர்மாக்கள்‌ புண்யாஹம்‌, ஒளபாஸனம்‌, சோடசம்‌, ஸபிண்டீகரணம்‌, தானங்கள்‌, 
சோதகும்பம்‌ போன்றவை ஆகும்‌. நீர்க்‌ குடத்தைத்‌ (உதக கும்பம்‌) தானமாக 
வழங்குவதே சோத கும்ப சிரார்த்தம்‌ என்று கூறப்படுகின்றது. சோத கும்ப சிரார்த்தம்‌ 
செய்வதின்‌ மூலம்‌ இறந்தவர்களுடைய ஆத்மாவின்‌ தாகம்‌ மட்டும்‌ அல்ல அதன்‌ 
பசியும்‌ தீரும்‌ என்பர்‌. 


137.1) சவுண்டி பிராமணர்‌ சாப்பாடு:- பதினோராம்‌ நாள்‌ வரை ப்ரேத 
ரூபத்தில்‌ இருந்த ஆத்மாவானது பன்னிரண்டாம்‌ நாளன்று பித்ருக்களின்‌ ரூபத்தை 
அடைந்து அவர்களுக்கு முன்னால்‌ மரணம்‌ அடைத்துவிட்ட பித்ருக்களுடன்‌ ஒன்று 


ட 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


சேர்வதான ஐதீகம்‌. அன்றைய தினத்தன்று சவுண்டி பிராமணர்‌ சாப்பாடு என்ற 
சடங்கும்‌ நடைபெறும்‌. அந்த சவுண்டி பிராமணருக்கு விட்டினர்‌ சமைத்த உணவைப்‌ 
போடுவார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ போகும்‌ போதும்‌ அவரை எவரும்‌ பார்க்கக்‌ கூடாதாம்‌. 





137.2) ஸூபிண்டீகரணம்‌:- இதில்‌ முக்கியமான கர்மா ஸபிண்டீகரணம்‌ 
என்பதாகும்‌. ஸபிண்டீ கரணம்‌ என்பது தன்னுடைய குலத்திலுள்ள 
மூதாதையர்களுக்காக செய்யப்படுகின்ற பூஜையாகும்‌. இறந்தவருக்கு முன்‌ மாண்ட 
அவருடைய மூன்று தலைமுறையினரின்‌ பிண்டத்துடன்‌ இறந்தவரின்‌ 
பிண்டத்தையும்‌ ஒன்று சேர்ப்பது ஸபிண்டீகரணம்‌ எனும்‌ சடங்கு ஆகும்‌. 
மூதாதையர்களுக்காக பிண்டங்களை வைத்து, அதோடு கர்மா செய்யப்படும்‌ 
இறந்தவருக்கான பிண்டத்தையும்‌ வைத்து, இரண்டு பிண்டங்களையும்‌ ஒன்றாக 
சேர்ப்பார்கள்‌. இந்த ஸபிண்டீகரண சடங்கை செய்வதன்‌ மூலம்‌ இறந்தவர்‌ 
தன்னுடைய பிரேத உருவத்தை விடுத்து தன்னுடைய மூதாதையர்களுடன்‌ 
இணைந்து கொள்வார்‌ என்பது ஐதீகம்‌. இந்த சடங்கை மரணம்‌ அடைந்தவரது 12வது 
தினத்திலோ, 15வது தினத்திலோ அல்லது ஆறாவது மாதத்திலோ செய்யலாம்‌. 
ஆனால்‌ கண்டிப்பாக செய்ய வேண்டும்‌. அதுவரை இறந்தவர்‌ பிரேத ஜென்மத்துடன்‌ 
இருப்பார்‌. செய்து முடிக்கும்‌ வரை இறந்தவருடைய பிள்ளைகள்‌ எந்தவிதமான சுப 
நிகழ்ச்சிகளிலும்‌ கலந்து கொள்ளுதல்‌ கூடாது. ஸபிண்டீகரணம்‌ செய்து முடித்த 
பின்பே இறந்தவருடைய பிரேத ஜென்மமானது முழுவதுமாக நீங்கப்பெற்று 
பித்ருக்களின்‌ உருவை அடையும்‌. இந்த கர்மாவை செய்த பின்‌ தாய்‌, தந்தையரின்‌ 
வம்சாவளியில்‌ மூன்று தலைமுறையினருக்கு சிரார்த்தம்‌ செய்ய வேண்டும்‌. 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





138) பிரேதத்துவம்‌ பெற்ற ஆத்மாக்கள்‌ உடனடியாக அடுத்த பிறவி எடுக்கும்‌ 
என்பதல்ல. அந்த பிரேத ஆத்மாக்கள்‌ யமலோகத்துக்கும்‌ போகாமல்‌, சொர்க்க 
லோகத்துக்கும்‌ போகாமல்‌ யமதர்மனின்‌ கணக்கு வழக்குகளின்‌ அடிப்படையில்‌ 
அவற்றுக்கு கிடைக்க உள்ள தண்டனை மற்றும்‌ பிரதிபலன்களை 
எதிர்பார்த்தவண்ணம்‌ யமலோகத்தில்‌ உள்ள யமராஜனிடம்‌ சரணடைய பயணித்துக்‌ 
கொண்டு இருப்பார்கள்‌. அதன்‌ பயணம்‌ முடிவுற ஒரு வருட காலம்‌ ஆகுமாம்‌. 
ஆகவேதான்‌ அந்த ஜீவன்கள்‌ நற்கதியை அடைய வேண்டும்‌ என்பதற்காக பித்ரு 
ஆத்மாக்களுக்கு அந்த ஒரு வருட காலத்துக்குள்‌ செய்ய வேண்டிய பதினாறு 
ஸ்ரார்தங்களை ஒரே நாளில்‌ செய்ய வேண்டி உள்ளது. இதற்கு முக்கியமான 
காரணமும்‌ உள்ளது. ஒரு வருடத்தில்‌ அந்தந்த குறிப்பிட்ட நாளில்‌ செய்ய 
வேண்டிய ஸ்ரார்தத்தை ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால்‌ 
கர்த்தாவினால்‌ செய்ய முடியாது போய்‌ விட்டால்‌, அந்த பாவம்‌ கர்மாவை 
செய்பவருக்கு போகாது. மாறாக அந்த பாவம்‌ எந்த ஜீவனுக்காக அந்த ஸ்ரார்தம்‌ 
செய்யப்படுமோ அதற்கு போய்‌ சேரும்‌. அதனால்‌ அது படும்‌ வேதனையின்‌ 
விளைவாக, அந்த ஜீவனின்‌ குடும்பத்தினர்‌ மன வேதனைகளை அடைவார்கள்‌. அந்த 
நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே ஒரே நாளில்‌ அந்த பதினாறு ஸ்ரார்தங்களை 
முறையாக, நியதிப்படி செய்வதின்‌ மூலம்‌ யமதர்மதேவர்‌ அந்த ஜீவன்களுக்கு 
கிடைக்க உள்ள தண்டனைகளின்‌ கடூமைகளைக்‌ குறைப்பார்‌ என்பது நம்பிக்கை 


139) பதினாறு ஸ்ரார்தங்களை ஒரே நாளில்‌ செய்து முடிக்க முடியாது 
என்பதினால்தான்‌ பன்னிரண்டாம்‌ நாளன்று பதினாறு அந்தணர்களுக்கு அரிசி, 
வாழைக்காய்‌ போன்றவற்றுடன்‌ தட்ஷணயையும்‌ சேர்த்து கொடுத்து அந்த 
குறிப்பிட்ட கர்மாவை செய்து முடிக்கிறார்கள்‌. இதை சோடசம்‌ என்று கூறுவார்கள்‌. 
சோடசம்‌ என்றால்‌ பதினாறு என்பது பொருள்‌ ஆகும்‌. 


140) இறந்தவரை நேரடியாக பித்ருவாக பாவித்து முதன்முதலாகச்‌ 
செய்யப்படும்‌ ஸ்ரார்தமான ஸோதகும்பம்‌ எனப்படும்‌ சடங்கையும்‌ பன்னிரண்டாம்‌ 
நாள்‌ செய்து ஒரு பிராமணருக்கு போஜனம்‌ செய்விப்பார்கள்‌. 


141) 13 ஆம்‌ நாள்‌ கர்மாக்கள்‌ - சுபஸ்வீகாரம்‌:- பதிமூன்றாம்‌ நாளன்று 
விட்டின்‌ அனைவருக்கும்‌ உள்ள தீட்டு காலம்‌ முடிந்து விடும்‌. குடும்பத்தினர்‌ 
குளித்து விட்டூ புத்தாடை அணிந்து கொள்வார்கள்‌. அன்று ஹோமம்‌ செய்து அந்த 
ஹோம ஜலத்தை வீடு முழுவதும்‌ தெளித்து வீட்டையும்‌ சுத்தமாக்குவார்கள்‌. இதை 
சுபஸ்வீகாரம்‌ என்று கூறுவார்கள்‌. 


142) இறந்தவராது ஆத்மா யம லோகம்‌ செல்வதற்கு இடையே 16 இடங்களில்‌ 
தங்கி செல்ல வேண்டும்‌. அந்த தங்குமிடங்களில்‌ தாகம்‌ இன்றி பசி இன்றி இருக்க 
வேண்டும்‌ என்பதற்காக உணவு மற்றும்‌ தண்ணீர்‌ கிடைக்கும்படி செய்யவே சோத 
கும்பம்‌ மற்றும்‌ நான்கு ஊன மாஸ்யம்‌, பன்னிரண்டு மாஸ்யம்‌ எனும்‌ சடங்குகளை 
செய்ய வேண்டும்‌. 


து 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


143) சுபஸ்வீகாரத்தின்‌ அன்று மாலை சாஸ்திரிகள்‌ இறந்தவரின்‌ ஆத்மா 
பயணிக்கும்‌ கதையைக்‌ கூறுவார்‌. பண்டிதர்களினால்‌ கூறப்படும்‌ அந்த கதை 
கருடபுராணத்தில்‌ கருடாழ்வாருக்கு திருமால்‌ கூறியதான கதையின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்து உள்ளது. 


144) முன்காலங்களில்‌ நான்கு முதல்‌ ஏழு பாகங்களில்‌ உள்ள விஷயங்களின்‌ 
சாராம்சங்களை கூறிய பின்னரே கருட புராணத்தில்‌ கூறப்பட்டு உள்ள கதையையும்‌ 
சுருக்கமாக கூறுவார்கள்‌. அவை அனைத்துமே இறந்தவருடைய ஆத்மாவானது 
பயணிக்கும்‌ கதையாக இருக்க வேண்டும்‌ என்பது மட்டும்‌ அல்ல, சடங்குகளின்‌ 
தாத்பர்யம்‌ என்பவற்றை இளைஞ்சர்களுக்கு எடுத்துக்‌ காட்டும்‌ ஆன்மீக உபதேச 
போதனைகளாக இருக்கும்‌ என்பதற்காகவே செய்யப்பட்டவை. அப்படி நடைபெற்று 
வந்திருந்த சொற்பொழிவு ஒரு மணி நேரம்‌ அல்லது ஒன்றரை மணி நேரம்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ கால ஓட்டத்தில்‌ குடும்பத்தினர்‌ மற்றும்‌ பண்டிதர்களுக்கே கூட 
நேரமின்மைக்‌ காரணமாகவும்‌, அந்த போதனைகளை கேட்பதற்கு விருப்பம்‌ 
இல்லாமல்‌ குடும்பத்தினர்‌ அமர்ந்து இருப்பதாலும்‌, பண்டிதர்கள்‌ தமது 
உபன்யாசத்தை தற்கால நிகழ்வுகளை கலந்து அரை மணி நேரத்தில்‌ முடித்து விட்டு 
சென்று விடுவார்கள்‌. ஆனால்‌ இன்றும்‌ ஆசார குடும்பங்களிலும்‌, நகரங்களை விட்டு 
வெளியில்‌ வாழும்‌ குடும்பத்தினரும்‌, வெளிநாடுகளில்‌ வாழும்‌ குடும்பத்தினரும்‌ 
ஆன்மா பயணிக்கும்‌ கதையை ஆர்வத்துடன்‌ கேட்பதை காண முடிகின்றது. 
ஆன்மாவின்‌ பயணம்‌ குறித்து கருடபுராணத்தில்‌ கருடாழ்வாருக்கு திருமால்‌ 
கூறியதான கதை சுருக்கமாக கீழே தரப்பட்டு உள்ளது: 





144.1) பிரபஞ்சம்‌ படைக்கப்பட்டபோது பல ஜீவன்கள்‌ படைக்கப்பட்டது. அதில்‌ 
ஒன்றாக மானிட பிறவியும்‌ படைக்கப்பட்டது. பல்வேறு பிறவிகள்‌: பூச்சி, புழு, மரம்‌, 
செடி, கொடி, மிருகங்கள்‌ என படைக்கப்பட்ட அனைத்திலும்‌ சிறந்தது மானிடப்‌ 
பிறவியே ஆகும்‌. எல்லா உயிரினங்களுக்கும்‌ உணவு, உறக்கம்‌, அச்சம்‌, புணர்ச்சி 
என்ற அனைத்து இயக்கமும்‌ இருந்தது. ஆனால்‌ மானிடர்களுக்கு மட்டுமே ஞானம்‌ 
என்கின்ற இன்னொரு இயக்கமும்‌ தரப்பட்டது. இந்த பூமியிலே மானிடப்‌ பிறவி 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


எடுத்தவர்கள்‌ மட்டுமே சொர்கத்தையும்‌ மோட்ஷத்தையும்‌ அடைய இயலும்‌. மற்ற 
பிறவிகள்‌ அனைத்துமே முன்‌ பிறவிகளில்‌ அவரவர்கள்‌ செய்திருந்த 
பாவங்களினால்‌ அந்த பிறவி எடுத்திருந்தவர்கள்‌ ஆவர்‌. பூச்சி, புழு, மரம்‌, செடி, 
கொடிகள்‌, மிருகங்கள்‌ என்ற அந்த பிறவிகளுக்கு சொர்க்கம்‌ மோட்ஷம்‌ 
என்பதெல்லாம்‌ கிடையாது. அந்தப்‌ பிறவிகள்‌ எடுத்திருந்த ஜீவனை இழந்ததும்‌ 
அடுத்து என்ன பிறவி எடுக்க வேண்டுமோ அதுவாக பிறப்பார்கள்‌. அவர்களுக்கு 
யமலோக தண்டனைகள்‌ என்பதெல்லாம்‌ கிடையாது. 


144.2) அனைத்து பிறவிகளிலும்‌ மானிடப்‌ பிறவியே சிறந்தது என்றாலும்‌ 
மானிடனாக பிறந்தவர்களில்‌ மண்‌, பெண்‌, பொன்‌ ஆசை போன்றவற்றைக்‌ 
கொண்டவர்கள்‌, அதர்ம வழி நடந்து, சுயநலக்காரனாக இருந்து தீவினைகளைச்‌ 
செய்தவர்‌ போன்றவர்கள்‌ நரகத்தை அடைகின்றனர்‌. எனவேதான்‌ கல்வியும்‌, 
வித்தையும்‌ கற்றவனையும்‌ கூட முடிந்தால்‌ ஞானத்தைப்‌ பெற வேண்டும்‌ 
என்பார்கள்‌. அந்த ஞானமே தீமைகளை அழிக்க உதவுகின்றன. ஆனால்‌ அந்த 
ஞானத்தைப்‌ பெறுவதற்கு நன்மைகளை செய்யக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


144.3) ஆகவேதான்‌ பெரியவர்கள்‌ கூறுவார்கள்‌ பிறந்த ஒவ்வொருவரும்‌ 
தமது வாழ்விலே நல்ல காரியங்களையும்‌, புண்ணியக்‌ காரியங்களையும்‌ செய்தபடி 
இருக்க வேண்டும்‌. ஒவ்வொரும்‌ இந்த மானிட வாழ்வில்‌ செய்த பாவ 
புண்ணியங்களே அவர்களது மரணத்துக்குப்‌ பின்னும்‌ அவர்களுடன்‌ தொடர்ந்து 
செல்லும்‌ என்பதே அதன்‌ காரணம்‌. எனவேதான்‌ தான தர்மங்களைப்‌ பக்தி 
சிரத்தையோடு செய்பவன்‌ பெரும்‌ நன்மையை அடைகிறான்‌. உள்ளத்‌ 
தூய்மையோடு, பக்தியுடன்‌ தான தர்மங்கள்‌ செய்வது, முக்திக்கு வழி வகுக்கும்‌. 


144.4) தாம்‌ பிறந்த பூமியிலே எத்தனை நாட்கள்‌ வாழ்ந்திருந்தாலும்‌ 
பிறந்தவர்கள்‌ என்றாவது இறப்பது நிச்சயம்‌, இந்த பூமியிலே பிறந்த எந்த 
ஜீவனுக்கும்‌ அதன்‌ உடல்‌ நிலையானதல்ல என்பதை எவருமே நினைத்துப்‌ 
பார்ப்பது இல்லை. இந்த பூமியிலே பிறந்து இறந்தவர்களது உயிர்களை பிடித்துக்‌ 
செல்லும்‌ எமன்‌ யாரையும்‌ விட மாட்டார்‌ என்ற உண்மையை மனிதன்‌ உணர்ந்து 
கொண்டால்‌ அந்த பயத்திலாவது அறநெறிப்படி வாழ்ந்திடுவான்‌. அவன்‌ தர்மங்களை 
ஒழுங்காகச்‌ செய்து வருவானாகில்‌, அந்த நன்னெறிக்‌ கர்மாக்களே அவனை இறந்த 
பின்னரும்‌ காப்பாற்றும்‌. தனக்குரிய கர்மங்களை எவன்‌ ஒருவன்‌ முறைப்படி 
செய்கிறானோ, அவனே எல்லா விதத்திலும்‌ மேன்மையடைவான்‌. பிறப்பே கர்ம 
வினையினால்‌ உண்டானது என்பதினால்‌ மீண்டும்‌ இந்த பூமியிலே பிறவாமலிருக்க 
நல்ல காரியங்களையே செய்ய வேண்டும்‌. 


144.5) ஒருவர்‌ இறந்த பின்‌ அவர்களது உடலில்‌ உள்ள ஆத்மா கட்டை விரல்‌ 
அளவுக்கு சுருங்கி அதற்கு கர்மா செய்து முடிக்கப்படும்வரை வான்வெளியில்‌ 
மிதந்தவாறு இருக்கும்‌. யமதர்ம ராஜன்‌ ஒவ்வொருடைய ஆயுட்‌ காலமும்‌ 
முடிந்ததும்‌ அந்த ஜீவனைப்‌ பிடித்து வரும்படி மூன்று யமதூதர்களை அனுப்பி 
வைப்பார்‌. அவர்களும்‌ இறந்து போனவரது உடலில்‌ இருந்து வெளியேறிய ஜீவனை 
யமதர்ம தேவர்‌ முன்‌ கொண்டு சென்று நிறுத்தியதும்‌, யமதர்மராஜரோ அவர்களது 


இதி 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





கணக்கு வழக்குகளை ஆராயுமாறு சித்ரகுப்தரிடம்‌ கூறி விட்டு, மீண்டும்‌ அந்த 
ஆத்மாவை பூமியிலே கொண்டு சென்று அந்த ஆத்மாவின்‌ பங்காளிகள்‌ செய்யும்‌ 
பன்னிரண்டு நாட்கள்‌ கர்மாவில்‌ கலந்து கொள்ள வைத்தப்‌ பின்‌ தம்மிடம்‌ அழைத்து 
வருமாறு தூதர்களிடம்‌ கூறுவார்‌. பன்னிரண்டாவது நாளன்று சித்ரகுப்தரிடம்‌ 
இருந்து பாவ புண்ணிய கணக்குகள்‌ யமராஜரிடம்‌ வந்து விடும்‌. அவற்றை 
ஆராய்ந்து பூமியிலே அந்த ஆத்மாவின்‌ பங்காளிகள்‌ செய்த கர்மாவின்‌ பலனுக்கு 
ஏற்ப கணக்குகளை மாற்றி அமைத்துக்‌ கொண்ட பின்‌ அந்த ஜீவனை 
சொர்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ அனுப்பி வைக்க முடிவு செய்வார்‌. 


144.6) யமகிங்கர்கள்‌ அனைத்து ஆத்மாவையும்‌ ஒரே மாதிரி அழைத்துச்‌ 
செல்வதில்லை. வேத சாஸ்திர புராணங்களை கற்றறிந்திருந்தவர்களின்‌ ஆத்மாவை 
தேவ விமானத்தில்‌ ஏற்றிக்‌ கொண்டு தேவலோகத்துக்கு செல்வார்கள்‌. தான 
தர்மங்களை செய்தவர்களின்‌ ஆத்மாவை தேவ குதிரை மீது ஏற்றி 
தேவலோகத்துக்கு அழைத்துச்‌ செல்வார்கள்‌. சொர்கத்துக்கு செல்பவர்கள்‌ வழி 
நெடுக தேவலோகத்தில்‌ அங்குள்ள மனதுக்கு இதமான காட்சிகளைக்‌ கண்டு மனம்‌ 
மகிழ்வார்கள்‌. தெய்வங்களைக்‌ காண்பார்கள்‌. அப்சரஸ்களின்‌ அற்புதமான 
நடனங்களையும்‌ கண்டு களிப்பார்கள்‌. 





தேவலோகத்தில்‌ வழி நெடுக மனதுக்கு இதமான 
காட்சிகளைக்‌ கண்டு மனம்‌ மகிழ்வார்கள்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





144.7) தம்மிடம்‌ அழைத்து வரப்பட்ட ஜீவன்களை பூமியில்‌ யம தூதுவர்கள்‌ 
கொண்டு சென்று அந்த ஆத்மாவின்‌ பங்காளிகள்‌ செய்யும்‌ பன்னிரண்டு நாட்கள்‌ 
கர்மாவில்‌ கலந்து கொள்ள அதன்‌ கட்டுக்களை அவிழ்த்து விட்டப்‌ பின்‌ அந்த 
ஆத்மாவின்‌ கர்த்தாக்கள்‌ செய்யும்‌ கர்மாவின்‌ பலன்களை எழுதி வைத்துக்‌ கொள்ள 
அங்கேயே தங்கி இருப்பார்கள்‌ (இந்தக்‌ கதை ஆத்மாக்கள்‌ வஸூக்களிடம்‌ முதலில்‌ 
ஒப்படைக்கப்படும்‌ என்பதாக கூறப்பட்டிருக்கும்‌ பிற புராணக்‌ கதைகளில்‌ இருந்து 
மாறுபட்டு உள்ளது;. 


144.8)  யமகிங்கரர்களால்‌ அவிழ்த்து விடப்பட்ட ஜீவன்‌ சுடுகாட்டில்‌ தன்‌ 
சிதைக்குப்‌ பத்து முழ உயரத்தில்‌ ஆவி வடிவில்‌ நின்று திரும்பவும்‌ உடலுக்குள்‌ புக 
முடியாதவாறு தீப்பற்றி எரியும்‌ உடலைப்‌ பார்த்து ஓலமிட்டு அழும்‌. அப்படி அழும்‌ 
ஜீவன்கள்‌ பாவாத்மாக்களாகவே இருக்கும்‌. ஆனால்‌ புண்ணியம்‌ செய்த ஜீவனோ 
நல்ல வேளை, இவ்வுடல்‌ எரிந்து ஒழிந்ததே நல்லது: என்று மகிழ்ச்சி அடையும்‌. 


144.9) இறந்து போனவனின்‌ ஜீவனோ அந்த உடலை விட்டு 
வெளியேறியதுமே மீண்டும்‌ உடலுக்குள்‌ நுழைய முடியாமல்‌ போன நிலையில்‌ 
அது வாழ்ந்த வீட்டின்‌ வாயிலுக்குச்‌ சென்று கதறிக்‌ கொண்டு நிற்கும்‌. கர்மா துவங்கி 
தகனமும்‌ துவங்க தேகம்‌ முழுவதும்‌ எரிந்து சாம்பலானவுடன்‌ ஜீவனுக்குப்‌ 
பிண்டத்தாலான பிரேத சரீரம்‌ உண்டாகும்‌. அதையே பிரேத சரீரம்‌ என்பார்கள்‌. 


144.10) கர்மா தொடங்கிய நாள்‌ முதல்‌ இறந்தவர்களின்‌ கர்த்தாக்கள்‌ 
சடங்குகளை முறையோடு, பக்தி பூர்வமாக செய்ய வேண்டும்‌. அப்படி 
செய்தால்தான்‌ அந்த ஜீவனுக்கு நல்ல முக்தி கிடைக்கும்‌. இறந்தவனின்‌ மகன்‌ 
அல்லது கர்மாவை செய்பவன்‌ கல்‌ ஊன்றிய நாள்‌ முதல்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
போடும்‌ பிண்டத்தால்‌ அடுத்த பன்னிரண்டு நாட்களில்‌ அந்த ஜீவன்‌ படிப்படியாக 
தனது பிரேத சரீரத்தை பெற்றுக்‌ கொள்ளும்‌. 


144.11) பன்னிரண்டு நாட்கள்‌ கர்மா முடிந்ததும்‌ பதிமூன்றாம்‌ நாள்‌ 
யமலோகத்துக்கு அழைத்துச்‌ செல்லப்படும்‌ ஆத்மாவின்‌ பயணப்‌ பாதை எப்படி 
இருக்கும்‌? ஆத்மா எப்படி பயணிக்கிறது? 


144.12) பிண்ட உருவைப்‌ பெற்ற பதினொன்றாம்‌ நாளிலும்‌, பன்னிரண்டாம்‌ 
நாளிலும்‌ புத்திரனால்‌ செய்யப்பட்ட கர்மாக்களின்‌ மூலம்‌ கொடுக்கப்பட்டவற்றை 
உண்டு பிரேத சரீரத்தை அடைந்த ஜீவனை, பதின்மூன்றாம்‌ நாளன்று மறுபடியும்‌ 
யமகிங்கரர்கள்‌ யமலோகத்துக்கு இழுத்துச்‌ செல்ல, அந்த ஜீவனோ பூமியை 
திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்தவாறு அழுது கொண்டே யமலோகத்துக்குச்‌ செல்லும்‌. 
பயங்கரமான பாதையில்‌ வாள்‌ போன்ற இலைகள்‌ கொண்ட செடி கொடிகள்‌, 
கொதிக்கும்‌ மணல்‌ போடப்பட்டு இருக்கும்‌ வழியில்‌ அவை செல்ல வேண்டும்‌. 


144.13) அந்த வழியில்‌ அழைத்துச்‌ செல்லப்படும்‌ ஜீவனின்‌ துன்பம்‌ சொல்ல 
முடியாததாகும்‌. அந்த ஜீவன்‌ புலம்பிக்‌ கொண்டே செல்லும்‌. “வாழ்ந்து கொண்டு 
இருக்கையில்‌ சர்வேஸ்வரன்‌ இருக்கிறான்‌ என்பதை உணரவில்லை, நன்றியை 


இத 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





செய்தால்‌ சொர்க்கம்‌, தீமைகளை செய்தால்‌ நரகம்‌ என்பதை உணரவில்லை. அது 
தெரியாமல்‌ சாது சன்யாசிகளை ஏளனம்‌ செய்து அவமானப்படுத்தி இருக்கிறேனே. 
நல்ல செயல்களை செய்யவில்லை.ஏகாதசி விரதம்‌ இருக்கவில்லை. அவற்றின்‌ 
பயனை இப்போது அனுபவிக்கின்றேனே' என்றெல்லாம்‌ புலம்பியவாறு செல்லும்‌ 
ஜீவனை யமகிங்கரர்கள்‌ யமபுரிக்கு அழைத்துச்‌ செல்வர்‌. 


மூலப்‌ படம்‌ நன்றி: http://en.wikipedia.org/wiki/Naraka 

தீமைகளை செய்தவர்களுக்கு யமலோகத்தில்‌ என்னென்ன 
தண்டனைக்‌ கிடைக்கிறது என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ 

மூலம்‌ படத்துக்கு விளக்கம்‌ அதனதன்‌ அடியில்‌ தரப்பட்டு உள்ளது 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





கள்ளக்‌ காதலர்களை 5 
நெருப்பில்‌ போடுவார்கள்‌ தானம்‌ தராதவனை விற்றவனை மிருகத்தால்‌ 
நெருப்பிலே துன்புறுத்துவார்கள்‌ 
போட்டு வதக்குவார்கள்‌ 


கருச்சிதைவு செய்தவர்கள்‌ 
தலையில்‌ ஆணியை 


கொன்றவர்களை அவமகிப்பவர்களை 
பறவையால்‌ கொத்த நெருப்பில்‌ 
வைப்பார்கள்‌ 


கிழ _ யி ஆ தார 


கொள்ளை அடித்தவனை கணவனை . எடையில்‌ ஏமாற்றுபவர்களை 
கத்தியால்‌ குத்துவார்கள்‌ அவமானப்‌ படுத்தினால்‌ நெருப்பில்‌ போடுவார்கள்‌ 
சாட்டையால்‌ 
அடிப்பார்கள்‌ 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


144.14) பாவ காரியங்களை செய்தவர்களை கட்டி தரதரவென இழுத்துக்‌ 
கொண்டு செல்வார்கள்‌. மானிடர்‌ உலகத்துக்கும்‌ யமபுரிக்கும்‌ இடையில்‌ உள்ள 
தூரம்‌ எண்பத்தாறாயிரம்‌ காத தூரம்‌ ஆகும்‌. அதைக்‌ கடந்து செல்ல ஒரு வருட 
காலம்‌ ஆகும்‌. அந்த ஒரு வருட காலத்திலும்‌ கர்தாவினால்‌ செய்யப்படும்‌ 
மாதாந்திர மாசியம்‌, சோதம்பம்‌, தர்ப்பணங்கள்‌ மற்றும்‌ ஆறுமாத கால சிரார்த்தம்‌ 
போன்று அனைத்து சடங்குகளையும்‌ முறையோடு, சிரத்தையோடு செய்தால்‌ 
பாவாத்மாகவே இருந்தாலும்‌ கூட ஒரு வருட காலத்தில்‌ செய்யப்படும்‌ பயணம்‌ 
அந்த ஜீவனுக்கு ஓரளவு துயரம்‌ இன்றி இருக்கும்‌. ஆனால்‌ கர்த்தாவினால்‌ அவை 
அனைத்தும்‌ முறைப்படி செய்யாமல்‌ இருந்தால்‌ அந்த ஜீவனின்‌ பயணம்‌ எப்படி 
இருக்கும்‌ தெரியுமா? 


144.15) எந்த ஜீவனுக்கு கர்மாக்கள்‌ முறையாக செய்யப்படவில்லையோ அந்த 
ஜீவன்‌ யம தூதர்களால்‌ பாசக்‌ கயிற்றால்‌ பிணைக்கப்பட்டு அவர்களிடம்‌ வழி 
எங்கும்‌ உதைப்பட்டுக்‌ கொண்டு செல்லும்‌. ஜீவன்‌ தன்‌ மனைவி மக்களுடன்‌ 
உலகில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ அடைந்த இன்பத்தை எண்ணி எண்ணி துன்பமுறும்‌. 
தான்‌ செய்த தவறுகளை, அதர்ம காரியங்களை நினைத்துக்‌ கண்ணீர்‌ வடிக்கும்‌. 
தன்னால்‌, தன்‌ பொருளால்‌ சுகத்தை அனுபவித்த மனைவி மக்கள்‌ எவரும்‌ தற்போது 
தன்னுடன்‌ வரவில்லையே, மற்றவர்கள்‌ பொறாமைப்படும்‌ அளவுக்கு பொன்னையும்‌ 
பொருளையும்‌ சேர்த்தோம்‌. இப்போது நாம்‌ செய்த தவறினால்‌ நரகத்துக்கு 
செல்கிறோமே என அலறித்‌ துடிக்கும்‌. 


144.16) அப்போது யமதூதர்கள்‌ அவன்‌ கன்னத்தில்‌ அறைந்து 'மனைவி 
மக்களே அழிவற்றவர்கள்‌ என்று நீ நடத்திய அதர்ம வாழ்க்கை என்ன ஆயிற்று? 
நீ செய்த புண்ணிய பாவமே உனக்கு இவ்வுலகில்‌ இன்பம்‌ அல்லது துன்பத்தைத்‌ 
தரவல்லது. பிறர்‌ பொருளை அபகரித்தல்‌ போன்ற அதர்மங்களை செய்யாமல்‌ 
தர்மம்‌ செய்து வாழ்ந்திருந்தால்‌ இப்போது இக்கேடு வராதல்லவா? என்று பலவாறு 
இடித்துக்‌ கூறி, அந்த ஜீவனை வழி நெடுக நையப்‌ புடைத்துக்‌ கொண்டே 
செல்வார்கள்‌. சூறாவளி வீசும்‌ காற்று நிறைந்த வழியில்‌, அடர்ந்த காட்டின்‌ நடுவே 
கடும்‌ புலிகள்‌ நிறைந்த பாதையில்‌ யமகிங்கரர்களுடன்‌ சென்று ஓரிடத்தில்‌ தங்கி, 
இறந்தவரின்‌ கர்த்தாவால்‌ இருபத்தெட்டாம்‌ நாளில்‌ செய்யப்படும்‌ ஊனமாச சிரார்த்த 
பிண்டத்தை உண்டு முப்பதாம்‌ நாளன்று யாமியம்‌ என்ற நகரத்தை அடைவார்கள்‌. 


144.17) அங்கு இன்னும்‌ அதிகமாக பிரேதக்‌ கூட்டங்கள்‌ இருக்கும்‌. வழியில்‌ 
பத்திரை என்ற நதியும்‌, வட விருக்ஷமும்‌ உள்ளன. சிறிது நேரச்‌ சிரம 
பரிகாரத்துக்காக யமகிங்கரர்களுக்கு அஞ்சி அவ்யாமியம்‌ என்ற நகரில்‌ தங்கி, 
இரண்டாவது மாசிய பிண்டத்தை உண்டு, தொடர்ந்து யமகிங்கரர்களால்‌ காடுகளின்‌ 
வழியே இழுத்துச்‌ செல்லப்பட்டு துன்புற்று, அரசன்‌ சங்கமனின்‌ கெளரி நகரை 
அடைந்து அங்கு தனது கர்தாவினால்‌ செய்யப்படும்‌ மூன்றாம்‌ மாசிக பிண்டத்தைப்‌ 
புசித்து அப்பால்‌ சென்று வழியில்‌ கடுங்‌ குளிரால்‌ வருந்தும்‌. 


144.18) யமகிங்கரர்கள்‌ எறியும்‌ கல்‌ மழையால்‌ வருத்தமுற்று குரூரன்‌ என்ற 
அரசனின்‌ குரூரபுரம்‌ அடைந்து ஐந்தாவது பிண்டத்தைப்‌ பெறும்‌. அடுத்து 


கறி 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


கிரெளஞ்சம்‌ என்ற ஊரை அடைந்து ஆறாவது மாசிகப்‌ பிண்டத்தை உண்ணும்‌. 
அங்கு அரை முகூர்த்த காலம்‌ ஒய்வு எடுத்துக்‌ கொண்டு பயங்கரப்‌ பாதையில்‌ 
செல்கையில்‌ பூவுலக வாழ்வை எண்ணி புலம்ப, யம கிங்கரர்கள்‌ அதன்‌ வாய்‌ மீதே 
அடிப்பார்கள்‌. 


144.19) அடுத்து இரத்தம்‌, சீழ்‌, சிறுநீர்‌, மலங்கள்‌ நிறைந்த வைதாரணி ஆறு 
வரும்‌. கோதானம்‌ செய்திருந்தால்‌ படகோட்டி ஒருவனின்‌ ஜீவன்‌ வந்து அந்த 
நதியைக்‌ கடக்க உதவிடும்‌. கோதானம்‌ செய்யாதவர்‌ அந்த ஆற்றில்‌ நெடுங்காலம்‌ 
மூழ்கித்‌ தவிக்க வேண்டும்‌. ஆகவே ஒவ்வொரு மனிதரும்‌ தமது வாழ்நாளில்‌ 
வைதரணி கோதானம்‌ செய்ய வேண்டும்‌. அல்லது அவன்‌ மரணம்‌ அடைந்தப்‌ பிறகு 
அவனுடைய வாரிசுகளாவது அதை செய்து இருக்க வேண்டும்‌. 


144.20) அடுத்த நமனுக்கு இளையோனான விசித்திரனது நகரை அடைந்து 
ஊனஷானி மாசிகப்‌ பிண்டத்தை உண்டு, பிறகு அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்படுகையில்‌, 
ஏழாம்‌ மாதம்‌ பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகள்‌ தோன்றி நம்பினவரைக்‌ 
கெடுத்த ஜீவன்‌ அந்த அன்னத்தை உண்ணத்‌ தகுதியற்றவன்‌ என்று கூறி 
பலவந்தமாக அந்த பிண்டத்தை பறித்துக்‌ கொண்டு போகும்‌. அதைக்‌ கண்டு ஒன்றும்‌ 
செய்ய முடியாமல்‌ அந்த ஜீவன்‌ அலறித்‌ துடிக்கும்‌. 


மூலப்‌ படம்‌ நன்றி: http://en.wikipedia.org/wiki/Naraka 
நகத்துக்கு அழைத்துச்‌ செல்லப்படும்‌ பாவத்மாக்கள்‌ 
எப்படி எல்லாம்‌ கொடுமை செய்யப்படுவார்கள்‌ என்பதைக்‌ 
காட்டும்‌ படம்‌ இது 

















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 















கழுகு மரத்தில்‌ ஏற்றி 
ரி துன்புறுத்துவது இ போட்டு சுயற்றி அடிப்பது 


| ரம்பத்தால்‌ உடலை 
அறுத்து சித்திரவதை 





அண... அண்ட 
நெருப்பில்‌ போட்டு 
வேகவைப்பது 





ப 





மாட்டைப்‌ போல மரத்தில்‌ முள்‌ 
வண்டியில்‌ கட்டி கம்பியினால்‌ 
வைத்து இழுப்பது கட்டிவைப்பது 





| எண்ணை ஆட்டும்‌ செக்கில்‌கட்டி வைத்து பாம்பையும்‌! 


தேளையும்‌ விட்டூ கடிக்க 
| வைப்பது : 








இ நாக்கைப்‌ பிடுங்கி ந 
எடுப்பது 





சித்திரவதை 





ட 


கட்டி வைத்து குடலை! 





| கொதிக்கும்‌ எண்ணை 
சட்டியில்‌ போட்டு எடுப்பது 





தலைகீழாகக்‌ கட்டி 
தணலில்‌ போட்டு 
துன்புறுத்துவது 


144.21) மானிடப்‌ பிறவி பெற்று இருந்த ஜீவன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ தான, தரும, 
பூசை முதலிய புண்ணிய காரியங்களை செய்து இருக்க வேண்டும்‌. அந்த 
பிறவியில்‌ செய்யப்படும்‌ நல்வினை, தீவினைப்‌ பயன்களையே அது இறந்தப்‌ பின்‌ 
அடையும்‌. அந்த ஜீவன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ தண்ணீர்‌ நிரப்பிய குடங்களில்‌ இருந்து 
நீரை எடுத்து தாகித்து இருந்தவர்களுக்கு தந்து இருந்தால்‌ வழியில்‌ நீரைப்‌ பருகி 
தாகத்தை தீர்த்துக்‌ கொள்ளும்‌. ஏழாம்‌ மாதத்தில்‌ மீண்டும்‌ பயணத்தைத்‌ தொடரும்‌. 
யமபுரிக்கான பாதையில்‌ பாதி தூரம்‌ கடந்து விட்டதால்‌ அவனுக்குரியவர்‌ பூவுலகில்‌ 
பிறகு பக்குவப்‌ பதம்‌ என்ற நகரில்‌ 
எட்டாவது மாசிக தர்ப்பண பிண்டத்தையும்‌, துக்கதம்‌ என்ற ஊரில்‌ ஒன்பதாவது 
மாத தர்ப்பண பிண்டத்தையும்‌, நாதாக்கிராந்தம்‌ என்ற நகரில்‌ பத்தாம்‌ மாசிக ஊன 


அப்போது அன்னதானம்‌ செய்யவேண்டும்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





தர்ப்பண பிண்டத்தையும்‌ உண்ணும்‌. அதபதம்‌ என்ற ஊரை அடைந்து 
பதினொன்றாம்‌ மாத தர்ப்பண பிண்டத்தை உண்டு, அடுத்த சீதாபரம்‌ என்ற ஊரை 
அடைந்து சீதத்தால்‌ வருந்தி, பன்னிரண்டாம்‌ மாத வருஷாப்திக பிண்டத்தை 
உண்டு, அடுத்து வைவஸ்வத பட்டணம்‌ சேரும்‌ முன்பே மீண்டும்‌ ஊனமாச 
தர்ப்பண பிண்டத்தை உண்டு யமபுரியை ஜீவன்‌ அடையும்‌. 


144.22) சித்ரகுப்தனின்‌ உதவியாளர்களான பன்னிரண்டு யம கணங்களான 
சிரவனர்கள்‌ எனப்படுவோர்‌ அங்குதான்‌ இருப்பர்‌. ஜீவன்கள்‌ அந்தப்‌ பன்னிரெண்டு 
சிரவணர்களையும்‌ ஆராதித்தால்‌, அவர்கள்‌ ஜீவன்‌ செய்த புண்ணியங்களை மட்டும்‌ 
யமனுக்கு எடுத்துரைப்பார்கள்‌. எனவே அந்தப்‌ பன்னிரு சிரவணர்களை ஆராதித்தல்‌ 
மறுபிறவி எடுக்கும்போது நன்மை தரும்‌. 


144.23) இப்படியாக பயணித்துக்‌ கொண்டு இருந்த ஜீவன்‌ கட்டைவிரல்‌ 
அளவிலான கர்ம சரீரம்‌ பெற்று சித்திர குப்தனது பட்டணத்தின்‌ வழியாக 
யமலோகத்தில்‌ நுழையும்‌. யமலோகமோ புண்ணியம்‌ செய்தோர்க்கு மிகவும்‌ 
அழகாகக்‌ காணப்படும்‌. வாழ்க்கையில்‌ ஈமகாரியங்களில்‌ இரும்பு, உப்பு, பருத்தி, 
எள்ளுடன்‌ பாத்திரம்‌ ஆகியவற்றை தானம்‌ செய்திருந்தால்‌ யமலோகத்தில்‌ உள்ள 
யம கணங்கள்‌ காலதாமதம்‌ செய்யாமல்‌ அந்த ஜீவன்‌ வந்திருப்பதை 
யமதர்மனுக்குத்‌ தெரிவிப்பார்கள்‌. எப்போதும்‌ யமராஜரின்‌ அருகிலேயே இருந்து 
கொண்டிருக்கும்‌ தர்மத்துவஜன்‌ என்பவர்‌ சித்ரகுப்தர்‌ அனுப்பி வைத்த அந்த 
ஜீவனின்‌ கணக்கு வழக்குகளை ஆராய்ந்து அதில்‌ நல்லவை அதிகம்‌ இருந்தால்‌ 
அவற்றை யமதர்மருக்கு எடுத்துரைப்பார்‌. அந்த ஜீவன்‌ பூமியிலே இருந்தபோது 
கோதுமை, கடலை, மொச்சை, எள்‌, கொள்ளு, பயறு ஆகிய ஏழு வகைத்‌ 
தானியங்களைப்‌ பாத்திரங்களில்‌ வைத்துத்‌ தானம்‌ செய்திருந்தால்‌ தர்மத்துவஜன்‌ 
திருப்தியடைந்து இந்த ஜீவன்‌ நல்லவன்‌. புண்ணியம்‌ செய்த புனிதன்‌ என்று 
யமராஜரிடம்‌ எடுத்துரைப்பார்‌. பாபம்‌ செய்த ஜீவனுக்கோ அந்த யமபுரியே 
பயங்கரமாகத்‌ தோன்றும்‌. 





படம்‌ நன்றி: ஈ£ற:/en.wikipedia.org/wiki/Naraka 




















மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


144.24) பாவம்‌ செய்தவனுக்கு யமனும்‌, யமதூதர்களும்‌ அஞ்சத்தக்க பயங்கர 
ரூபத்தோடு காட்சி தருவார்கள்‌. அதைக்‌ கண்டு பாவி பயங்கரமாக ஓலமிடுவான்‌. 
புண்ணியம்‌ செய்தவன்‌ யம தூதர்களால்‌ துன்புறுத்தப்படாமல்‌ யமன்‌ முன்‌ 
சென்றதும்‌ தேவனாக மாறி தேவருலகம்‌ செல்வான்‌. பாவம்‌ செய்தவனை 
யமகிங்கரர்கள்‌ யமதர்மராஜன்‌ கட்டளைப்படி நரகத்துக்கு அழைத்துச்‌ சென்று 
கொடுமைகளை செய்வார்கள்‌. அதன்‌ பின்‌ அந்த ஜீவன்‌ கிருமி புழு முதலியவற்றின்‌ 
ஜென்மத்தை அடைவார்கள்‌. அந்த ஜீவன்‌ புண்ணியம்‌ அதிகம்‌ செய்திருந்தால்‌ 
முன்பு போல்‌ மீண்டும்‌ மானிடப்‌ பிறவியை பெறுவான்‌. தான தருமங்களைச்‌ 
செய்தவன்‌ யாராயினும்‌, எந்த ஜென்மத்தை அடைந்தாலும்‌ அவன்‌ செய்த தான தர்ம 
பயன்களை அந்த ஜென்மத்தில்‌ அடைவான்‌. 


144.25) பூர்வ ஜென்மத்தில்‌ மகாபாவம்‌ செய்தவனே பிரேத ஜென்மத்தை 
அடைவான்‌. ஒருவன்‌ பெருவழிகளில்‌ கிணறு, தடாகம்‌, குளம்‌, தண்ணீர்பந்தல்‌, 
சத்திரம்‌, தேவாலயம்‌ பலருக்கும்‌ பயன்படும்படியான தருமத்தைச்‌ செய்து 
இருந்தாலும்‌ அவனது குலத்தில்‌ பிறந்த எவராவது ஒருவன்‌ அவைகளை விற்று 
தனதாக்கிக்‌ கொண்டிருந்தாலும்‌ அப்படி ஒரு பாவத்தை செய்தவர்கள்‌ மரணம்‌ 
அடைந்த பின்‌ பிரேத சரீரத்தை அடைவார்கள்‌ . 


144.26) பிறருக்கு சொந்தமான பூமியை அபகரித்தவனும்‌, தற்கொலை செய்து 
கொண்டு இறந்தவனும்‌, மிருகங்களால்‌ தாக்கி இறந்தவனும்‌, ஈமக்கிரியைகள்‌ 
செய்ய தன்‌ குலத்தில்‌ ஒருவரும்‌ இல்லாமல்‌ இருக்க வைத்தவனும்‌, தனது தாய்‌ 
தந்தையருக்குச்‌ சிரார்த்தம்‌ செய்யாமல்‌ இருந்து இறந்தவனும்‌ பிரேத ஜென்மத்தை 
(சரீரத்தை) பெறுவார்கள்‌. அது போலவே பிறருடைய பொருளையும்‌ மனைவியை 
யும்‌ அபகரிப்பவன்‌ எவனோ அவர்களும்‌ இறந்த பின்‌ காற்று ரூபமாக பிரேத 
சரீரத்தை பெற்று பசியோடும்‌ தாகத்தோடும்‌ தவித்து திரிவான்‌. அவர்கள்‌ 
யமலோகத்தில்‌ இருந்து வெளியே துரத்தப்பட்டு பசியோடும்‌, தாகத்தோடும்‌, 
வெயிலிலும்‌ மழையிலும்‌, கடும்‌ குளிரிலும்‌ அவதிப்படுமாறு அலைய 
விடப்படுவார்கள்‌. பிரேத ரூபத்தில்‌ யாரையும்‌ நிம்மதியாக இருக்க விடமாட்டான்‌. 
பித்ருக்களின்‌ தினத்தில்‌ பித்ருக்களை அவர்களது விட்டுக்குள்ளே போக விடாமல்‌ 
தடுத்து துரத்துவான்‌. அந்தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எதையும்‌ அனுபவிக்க 
விடமாட்டான்‌. தன்‌ புத்திரன்‌ முதலியோருக்கு சந்ததி உண்டாகாமல்‌ வம்சம்‌ 
நாசமடையும்படி இருக்க சாபமிட்டுக்‌ கொண்டே அலைவார்கள்‌. பிரேத சரீரத்தை 
அடைந்தவன்‌ பயங்கரமான முகத்தோடும்‌ வாள்‌ போன்ற பற்களோடும்‌ தன்‌ 
குடும்பத்தாரின்‌ கனவில்‌ தோன்றி, அயோ! என்னைக்‌ காப்பாற்றுவோர்‌ யாருமில்லை 
யா? பசி தாகத்தோடு இருக்கிறேனே, என்‌ பிரேத சரீரம்‌ நீங்கவில்லையே என்று 
கதறுவான்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


பொய்சொன்னவனை ்‌ 
கரடியை விட்டூ தராதவனை 
ககக தாகத்தால்‌ 
வைப்பார்கள்‌ 


UY 
கொள்ளை அடித்தவனை பாழும்‌ ஊரான்‌ மனைவியுடன்‌ கள்ள 
கிணற்றில்‌ தள்ளி அடிப்பார்கள்‌ கொன்றவனை அதே தொடர்ப்பு கொண்டவனை 

மிருகத்தால்‌ சித்திரவதை நெருப்பில்‌ போட்டு சுடுவது 


கள்ளக்‌ காதலர்களை 

தகிக்கும்‌ வெய்யிலில்‌ 
நிர்வாணமாக பேயைக்‌ கொண்டு 
கட்டி வைப்பது அடிப்பார்கள்‌ 





மூலப்‌ படம்‌ நன்றி: http://en.wikipedia.org/wiki/Naraka 





நரகத்துக்கு அழைத்துச்‌ செல்லப்படும்‌ பாவத்மாக்கள்‌ எப்படி எல்லாம்‌ 


கொடுமை செய்யப்படுவார்கள்‌ என்பதைக்‌ காட்டும்‌ இன்னொரு படம்‌ இது 


£3 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


144.27) இப்படியாக இறந்தவர்கள்‌ தவறுகளையே செய்து பாதிக்கப்பட 
இருந்தாலும்‌, இவை அனைத்தும்‌ இல்லாமல்‌ யமகணங்கள்‌ அந்த ஆத்மாவை நல்ல 
முறையில்‌ அழைத்துக்‌ கொள்ள யமராஜரை வேண்டிக்‌ கொண்டு திருப்திபடுத்தவே 
ஒருவர்‌ இறந்தப்‌ பின்‌ அவர்களுக்கு நாம்‌ பதிமூன்று நாட்கள்‌ நல்ல சிரத்தையுடன்‌ 
கர்மாக்களை செய்ய வேண்டும்‌. அதனால்‌ யமராஜர்‌ மனம்‌ இளகி பாவம்‌ 
செய்திருந்தாலும்‌ தண்டனை கொடுக்காமல்‌ மன்னித்து விடுவார்‌. நித்ய விதியையும்‌ 
மற்ற கர்மாவையும்‌, பிண்ட தானத்தையும்‌ எள்ளும்‌ தண்ணீரும்‌ கலந்து 
முறையோடு தர வேண்டும்‌. அந்த கர்மாவில்‌ முக்கியமானது சபிண்டீகரணம்‌ 
ஆகும்‌. சபிண்டீகரணமும்‌ செய்து அவன்‌ குலத்தில்‌ முன்னமே மாண்டவருடைய 
பிண்டத்தோடு இறந்தவனுக்குரிய பிண்டத்தையும்‌ சேர்த்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு 
செய்தால்‌ இறந்தவன்‌ பிரேதத்துவம்‌ நீங்கி பிதுர்‌ தேவர்களோடு சேர்ந்து கொள்வான்‌. 
இறந்த பன்னிரண்டாம்‌ நாள்‌, மூன்றாவது பக்ஷம்‌ அல்லது ஆறாவது மாதத்திலும்‌ 
சபிண்டீகரணம்‌ செய்யலாம்‌. சபிண்டீ கரணம்‌ செய்யும்‌ வரையிலும்‌ மரித்தவன்‌ 
பிரேத தத்துவத்துடனேயே இருப்பான்‌. ஓராண்டு வரையிலும்‌ ஒருவனே கர்மம்‌ 
செய்ய வேண்டும்‌. நித்திய சிரார்த்தத்தோடு ஒரு குடத்தில்‌ ஜலம்‌ நிரப்பி உதக 
கும்பதானம்‌ செய்ய வேண்டும்‌. கர்மங்களைத்‌ தவறாமல்‌ செய்தால்‌ இறந்தவன்‌ 
விமானம்‌ ஏறி நல்லுலகடைவான்‌. 


144.28) கருமங்களைச்‌ செய்வதற்கு முன்‌ அந்த இடத்தை துடைத்து பசுவின்‌ 
சாணத்தால்‌ மெழுகி வைக்க வேண்டும்‌. அவ்வாறு தூய்மையான இடத்தில்‌ கருமம்‌ 
செய்யத்‌ துவங்கினால்‌ தேவர்கள்‌ அங்கு வந்து அமர்ந்து கொண்டு அக்கருமங்களை 
நிறைவேறச்‌ செய்வார்கள்‌. இல்லாவிடில்‌ அவ்விடத்தை அசுரரும்‌, பூதங்களும்‌, 
பிரேதங்களும்‌, பைசாசங்களும்‌ ஆக்ரமித்துக்‌ கொண்டு கருமங்களைத்‌ தடுத்து 
நிறுத்தி இறந்தவன்‌ நரகத்தை அடைய வழி வகுப்பார்கள்‌. எள்‌ மிகவும்‌ 
தூய்மையான ஒரு தானியம்‌. கருப்பு எள்‌, வெள்ளை எள்‌ எதுவானாலும்‌ 
தானத்துடன்‌ கொடுத்தால்‌ அதிகப்‌ பயன்‌ உண்டாகும்‌. சிரார்த்த காலத்தில்‌ கருப்பு 
எள்ளைச்‌ சேர்த்தால்‌ பிதுர்‌ தேவர்கள்‌ மிகவும்‌ திருப்தியடைவார்கள்‌. ..... கருட 
புராணக்‌ கதை முடிவடைந்தது. 


145) இப்படியாக ஆத்மா செய்யும்‌ பயணத்தையும்‌, கர்மா செய்யும்‌ 
நோக்கத்தையும்‌ இறந்தவரது குடும்பத்தினருக்கு அனைத்தையும்‌ பண்டிதர்கள்‌ 
கதைப்‌ போல எடுத்துரைப்பார்கள்‌. அதன்‌ பின்‌ தானங்கள்‌ முடிந்ததும்‌ உறவினர்‌ 
அனைவரும்‌ அந்த இடத்தில்‌ நமஸ்கரித்தப்‌ பின்‌ போஜனம்‌ செய்து விட்டு 
பிரசாதத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டு செல்வார்கள்‌. 


146) சாஸ்திரங்களின்படி கர்மாவையும்‌, அவற்றை தொடர்ந்து மாதாந்திர 
மற்றும்‌ கர்மாக்களை செய்யும்‌ பொது விதிகளில்‌ சில:- 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





146.1) அரசாங்கத்தினரால்‌ தண்டனை தரப்பட்டு மரணம்‌ அடைந்தவர்கள்‌ - 
தூக்கு தண்டனை, வேறு விதத்தில்‌ கொல்லப்பட்டவர்கள்‌ -போன்றவர்களுக்கு அந்த 
செய்தி கிடைத்த உடனேயே அவர்களது பங்காளிகளில்‌ கர்த்தா செய்ய உரிமை 
உள்ளவர்கள்‌ மூலம்‌ கர்மா செய்யலாம்‌. அவர்களுக்கும்‌ மேற்கூறிய அனைத்து 
சடங்குகளும்‌ உண்டு. 


146.2) தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஆறு மாதம்‌ கழித்து கர்மா 
செய்ய வேண்டும்‌ என்பது விதி. ஆனால்‌ கர்த்தா விரும்பினால்‌ இருபத்தி நான்கு 
நாட்கள்‌ கழித்து கர்மாவை செய்யலாமாம்‌. அவர்களுக்கும்‌ மேற்‌ கூறிய அனைத்து 
சடங்குகளும்‌ உண்டு. பொதுவாக ஒரு வருடத்தில்‌ இத்தனை திவசம்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று சாஸ்திரங்களில்‌ இருக்கிறது. 


146.3) பித்ருக்களுக்கு தர்ப்பணம்‌ செய்ய வேண்டிய நாளன்று, பித்ருக்களுக்கு 
தர்ப்பணம்‌ செய்து முடிக்கும்‌ வரை, விட்டில்‌ தெய்வ சம்பந்தமான பூஜைகளை 
நிறுத்தி வைத்து விட்டு, பித்ருக்களுக்கு தர்ப்பணம்‌ செய்து முடிந்த பின்னர்‌ தினசரி 
செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளைக்‌ கட்டாயம்‌ செய்ய வேண்டும்‌. 
இதனால்‌ பித்ருக்களின்‌ ஆசி கிடைக்கும்‌. 


146.4) சூரியனும்‌, சந்திரனும்‌ ஒன்றாக இணைந்திருக்கும்‌ நாளான 
அமாவாசையன்று பித்ருக்களுக்குப்‌ பசியும்‌ தாகமும்‌ அதிகமாக ஏற்படும்‌ என்று 
தர்ம சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. ஆகவே அம்மாவாசை தினங்களில்‌ இறந்தவர்க 
ளின்‌ பசியையும்‌, தாகத்தையும்‌ போக்க கறுப்பு எள்‌ கலந்த தண்ணீரால்‌ தர்ப்பணம்‌ 
செய்ய வேண்டும்‌. இதனால்‌ இறந்தவர்களின்‌ பசியும்‌ தாகமும்‌ விலகி ஆசி 
வழங்குவார்கள்‌. 


146.5) அமாவாசை திதியன்று ஒவ்வொரு விட்டு வாசலிலும்‌ அந்தந்த விட்டு 


பித்ருக்கள்‌ வந்து நின்று கொண்டு தங்களுக்குத்‌ தரப்படும்‌ எள்‌ கலந்த தண்ணீரை 
பெற்றுக்‌ கொள்வதற்காக காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்று நம்பப்படுகிறது. 


இது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


அதனால்‌ அன்றைக்கு தர்ப்பணம்‌ செய்து எள்‌ கலந்த தண்ணீர்‌ தரப்படவில்லை 
என்றால்‌ அவர்கள்‌ ஏமாற்றடைந்து வருத்தத்துடன்‌ திரும்பிச்‌ செல்கிறார்கள்‌ என்று 
சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ளன. தர்ப்பணம்‌ செய்வதற்கு வசதியில்லாத 
இடத்தில்‌ உள்ளவர்கள்‌ பசுக்களுக்கு புல்லையிட்டு அவற்றைத்‌ திருப்தி செய்தால்‌ 
போதும்‌ என்று சாஸ்திர நூல்கள்‌ கூறுகின்றன. 


வருடத்தில்‌ மூன்று அமாவாசைகள்‌ முக்கியமானவை. தை அமாவாசை, ஆடி 
அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இதில்‌ புரட்டாசி அமாவாசை ரொம்பவே 
மகத்தானது என்கிறார்கள்‌. மகாளய பட்சம்‌ என்று சொல்லப்படும்‌ புரட்டாசியின்‌ 
மகாளய பட்ச பதினைந்து நாட்களும்‌ முன்னோர்களுக்கான நாட்கள்‌. எனவே இந்த 
நாட்களில்‌, முன்னோர்கள்‌ நம்‌ விட்டுக்கு வந்து போவார்கள்‌, ஆசி வழங்குவார்கள்‌ 
என்பது ஐதீகம்‌. மகாளய அமாவாசை நாளில்‌, இறந்த நம்‌ மூதாதையருக்கு 
மட்டுமின்றி, நம்‌ மனதுக்குப்‌ பிடித்தவர்கள்‌ யார்‌ இறந்திருந்தாலும்‌ அவர்களுக்கு 
தர்ப்பணம்‌ செய்யலாம்‌ என்கின்றது சாஸ்திர விதி. 


146.6) மறைந்த முன்னோருக்கு நாம்‌ செய்யும்‌ சிராத்தங்கள்‌ நம்‌ 
குடும்பத்தினரின்‌ நன்மைக்காவே செய்யப்படுகிறது. ஆகவே தவறாது சிராத்தத்தை 
செய்ய வேண்டும்‌. சிரார்த்தம்‌ என்பதன்‌ அர்த்தம்‌ சிரத்தையோடு (அக்கறையோடு) 
செய்யப்படுவது என்பதாகும்‌. அக்கறையின்றி செய்யப்படுவது சிரார்த்தம்‌ ஆகாது. 
அக்கறையோடு சிரார்த்த ஹோமம்‌ முதலியவை செய்து, மறைந்த தாய்‌, தந்தை, 
தந்தையின்‌ தந்தை, அவரது தந்தை, மற்றும்‌ அவரது மூதையோர்களை 
பிரார்த்தனை செய்து கொண்டு பண்டிதருக்கு உணவு மற்றும்‌ தானம்‌ 
முதலியவற்றைக்‌ கொடுப்பதே சிரார்த்தம்‌ ஆகும்‌. ஒரு வருடத்தில்‌ இத்தனை 
திவசம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று சாஸ்திரங்களில்‌ இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு 
முறை இறந்தவர்களின்‌ திதியைக்‌ கணக்கிட்டு கொடுப்பதுதான்‌ திவசம்‌ என்றாலும்‌, 
இறந்து போனவர்களுக்கு ஓராண்டுக்குள்‌ 16 முறை திவசம்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்று சாஸ்திரம்‌ சொல்கிறது. அவற்றை 16 ஏகோதிஷ்டா ஸ்ராதாக்கள்‌ என்பார்கள்‌. 
ஒரு ஜீவாத்மாவின்‌ அங்கமான 16 அம்சங்களும்‌ சொர்க்கத்தை அடைய 
செய்யப்படும்‌ இந்த 16 திவசங்கள்‌ அவர்களை திருப்திப்படுத்தி சாந்தி அடையச்‌ 
செய்து விடுகிறது. அந்த ஸ்ரார்த்தங்களை ஊன மாசிகம்‌, ஊன ஆப்திக மாசிகம்‌, 
த்ரைபட்ஷிக மாசிகம்‌ மற்றும்‌ மாதாந்திர மாசிகங்கள்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. 


146.7) இறந்தவருக்கு வருஷம்‌ ஒரு முறையாவது சிராத்தத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. ஏனென்றால்‌ சிரார்த்த தினத்தன்று இறந்த ஜீவன்‌ காற்று வடிவில்‌ தமது 
குடும்பத்தினர்‌ வசிக்கும்‌ வீட்டின்‌ வாசலில்‌ வந்து அவர்கள்‌ செய்யும்‌ சிராத்தத்தில்‌ 
தரும்‌ உணவைச்‌ சாப்பிடுவதற்காக காத்துக்‌ கொண்டிருக்குமாம்‌. 


சிரார்த்தம்‌ செய்யும்போது பித்ருக்கள்‌ நம்மோடு மூன்று நாட்கள்‌ வந்து தங்கிச்‌ 
செல்வதாக ஐதீகம்‌ உள்ளது. சிரார்த்தம்‌ செய்வதற்கு முதல்‌ நாள்‌ அவர்கள்‌ வந்து 
விடுவதாகவும்‌ அதனால்தான்‌ முதல்‌ வருடத்தில்‌ மாதாமாதம்‌ செய்யப்படும்‌ 
மாஸ்யம்‌ அல்லது ஒரு வருடத்திற்கு பின்‌ செய்யப்படும்‌ சிரார்த்தத்தின்‌ முதல்‌ நாள்‌ 
அன்று ஊனமாஸ்யம்‌ எனும்‌ சடங்கை அந்த காலங்களில்‌ செய்தார்களாம்‌. 


தது 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


சிரார்த்தத்திற்கு மறு நாளும்‌ பித்ருக்கள்‌ நம்மோடு தங்கி இருந்து தமது 
ஆசீர்வாதங்களை அளித்தப்‌ பின்னரே திரும்பிச்‌ செல்வார்களாம்‌. 


146.8) சிராத்தம்‌ செய்ய வசதி இல்லாதவர்கள்‌ கருப்பு எள்‌ கலந்த தண்ணீரை 
தர்ப்பணமாகச்‌ செய்யலாம்‌. ஒரு பண்டிதரை அழைத்து வாழக்காயையும்‌, 
அரிசியையும்‌ தானமாக கொடுத்து அனுப்பலாம்‌. அப்படியும்‌ செய்ய முடியாதவர்கள்‌ 
சாஸ்திரிகளை கலந்தாலோசனை செய்து ஹிரண்யம்‌, சங்கல்ப்ப சிரார்த்தம்‌ 
அல்லது ஆம சிராத்தம்‌ போன்றவற்றை செய்யலாம்‌. அவை நமது பித்ருக்களை 
சந்தோஷப்படுத்த செய்யப்படுபவை ஆகும்‌. அவற்றை முறையோடு, சிரத்தையுடன்‌ 
செய்வதின்‌ மூலம்‌ அந்தக்‌ குடும்பத்தினருக்கு நீண்ட ஆயுள்‌, பெரும்‌ புகழ்‌, வற்றாத 
செல்வம்‌ போன்றவை வந்து சேருமாம்‌. சிரார்த்தம்‌ செய்தால்‌ எவ்வளவு பணம்‌ 
செலவாகுமோ அந்த பணத்தை நான்கு மடங்கு அதிகமாக்கி தட்சணையாக தந்து 
செய்வது ஹிரண்ய சிராத்தம்‌ எனப்படும்‌. 


146.9) ஒரே நாளில்‌ ஏராளமான பித்ருக்களுக்கு தனித்தனியாக பல பேர்‌ 
சிராத்தம்‌ செய்யும்‌ போது, சிரார்த்த உணவு அவரவர்களின்‌ பித்ருக்களுக்கு 
எவ்வாறு சரியான முறையில்‌ சென்றடைகிறது என்ற சந்தேகம்‌ சிலருக்கு ஏற்படும்‌. 
இதை கருத்தில்‌ கொண்டு தான்‌ சிரார்த்தங்களில்‌ மறைந்த முன்னோர்களின்‌ 
கோத்ரத்தையும்‌ பெயரையும்‌ சிரார்த்த சடங்குகளை செய்யும்‌ போது கூறுவார்கள்‌. 
மந்திர உச்சாடனைகள்‌ கொண்ட பெயர்களை அவர்கள்‌ உச்சாடனை 
செய்யும்போது, அவர்களின்‌ உணர்வுடன்‌ கூடிய ஜீவ சக்திகள்‌ சிரார்த்த உணவோடு 
கலந்து விடும்‌. இது நம்‌ கண்களுக்கு தெரிவது இல்லை. இதனால்தான்‌ காந்தத்தைப்‌ 
போன்ற தன்மை கொண்ட ஆயிர ஆயிரம்‌ கோடிக்கணக்கான ஜீவ அணுக்கள்‌ 
வான்வெளியில்‌ இருந்தாலும்‌, கர்மா செய்பவர்‌ மற்றும்‌ பங்காளிகள்‌ ஸ்பரிஸம்‌ 
பெற்ற சிரார்த்த உணவுகளில்‌ இருந்து வெளியேறும்‌ ஜீவ அணுக்களையும்‌ மட்டுமே 
பித்ருக்களால்‌ ஆவாஹித்துக்‌ கொள்ள முடியும்‌, அவற்றால்‌ மற்றவர்களுடைய 
சிரார்த்த உணவுகளின்‌, கர்மா செய்பவர்களின்‌ உச்சாடனைகளில்‌ இருந்து 
வெளிப்படும்‌ ஜீவ அணுக்களை அணுகக்‌ கூட முடியாதாம்‌. இதுவே விசித்திரமான 
தெய்வ நியதியாகும்‌ . 


146.10) வருடாந்திர சிரார்த்தம்‌ என்பது திதியின்‌ அடிப்படையிலேயே 
செய்யப்படுகிறது. ஒருவரின்‌ சிரார்த்த திதியை, அவர்‌ இறந்த மாதத்தையும்‌, 
அம்மாதத்தில்‌ அவர்‌ இறந்த திதியையும்‌, அம்மாதத்தில்‌ அந்த திதி வளர்பிறையில்‌ 
வந்ததா, தேய்பிறையில்‌ வந்ததா என்பதையும்‌ கணக்கில்‌ கொண்டே 
நிர்ணயிக்கப்படும்‌. ஆகவே பண்டிதரிடம்‌ ஆலோசனை பெற்றே சிரார்த்த தேதியை 
அறிந்து கொள்ள வேண்டும்‌. 


திதி என்றால்‌ என்ன? சின்ன விளக்கம்‌. சந்திரன்‌ வளரும்‌ அடுத்த பதினைந்து 
நாட்களும்‌ (பெளர்ணமியை நோக்கி) மற்றும்‌ தேயும்‌ (அம்மாவாசையை நோக்கி) 
அடுத்த பதினைந்து நாட்களும்‌ திதிகள்‌ எனப்படுகின்றது. 


ர 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


பெளர்ணமிக்குப்‌ பிறகு சந்திரன்‌ தேயத்‌ தொடங்கும்‌ தேய்பிறைக்‌ காலத்தை 
'அபர பட்சம்‌ அல்லது “கிருஷ்ண பட்சம்‌' என்று சொல்லப்படும்‌. சொல்வது 
வழக்கம்‌. அதுபோலவே அமாவாசைக்குப்‌ பிறகு சந்திரன்‌ வளரத்‌ தொடங்கும்‌ 
வளர்பிறைக்‌ காலத்தை பூர்வ பட்சம்‌ அல்லது 'ஷுக்ல பட்சம்‌: என்று 
சொல்லப்படும்‌. அம்மாவாசை அல்லது பெளர்ணமிக்குப்‌ பிறகு வரும்‌ முதல்‌ நாளை 
பிரதமை என்றும்‌, இரண்டாவது நாளை “துதியை என்றும்‌, மூன்றாவது நாளை 
திருதியை என்றும்‌, நான்காவது நாளை “சதுர்த்தி' என்றும்‌, ஐந்தாவது நாளை 
'பஞ்சமி: என்றும்‌, ஆறாவது நாளை “சஷ்டி: என்றும்‌, ஏழாவது நாளை சப்தமி: 
என்றும்‌, எட்டாவது நாளை அட்டமி: என்றும்‌, ஒன்பதாவது நாளை நவமி! 
என்றும்‌, பத்தாவது நாளை தசமி: என்றும்‌, பதினோராவது நாளை “ஏகாதசி 
என்றும்‌, பன்னிரண்டாவது நாளை துவாதசி என்றும்‌, பதின்மூன்றாவது நாளை 
'திரயோதசி' என்றும்‌, பதினான்‌காவது நாளை “சதுர்த்தசி' என்றும்‌ அழைக்கின்றார்‌ 
கள்‌. அந்த திதி நாட்கள்‌ தேய்பிறைக்‌ காலமானால்‌ பதினைந்தாவது நாள்‌ அமாவா 
சையாகவும்‌, வளர்பிறைக்‌ காலமானால்‌ பதினைந்தாவது நாள்‌ பெளர்ணமியாகவும்‌ 
அமையும்‌. 


147) பெற்றோர்களின்‌ வருஷ சிரார்த்தமும்‌ மாதப்பிறப்பும்‌ சேர்ந்து வந்தால்‌ 
மாதப்பிறப்பை முதலில்‌ செய்து விட்டு பிறகு பெற்றோர்களின்‌ வருஷ சிரார்த்‌ 
தத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 


148) தாய்‌ தந்தை இருவரில்‌ ஒருவருக்கு மாஸிகமும்‌ மற்றொருவருக்கு 
வருஷாந்திர சிரார்த்தமும்‌ ஒரே நாளில்‌ நேர்ந்தால்‌, முதலில்‌ வருஷ சிராத்தம்‌ 
செய்து விட்டு பிறகு தனி சமையல்‌ செய்து மாசிகம்‌ செய்ய வேண்டும்‌. 


மாஸிகம்‌ என்றால்‌ பொதுவாக இறந்தவருக்கு பிண்டம்‌ கொடுப்பது என்பது 
அர்த்தம்‌. இதை மாசியம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. 


45 ஆம்‌ நாள்‌ செய்ய வேண்டிய சடங்கு ஊத்த மாசியம்‌ எனப்படுவது. ஒருவர்‌ 


இறந்து விட்ட இருபத்தேழு நாட்களின்‌ பின்‌, அதற்கு அடுத்த மூன்று நாட்களுக்குள்‌ 
செய்யப்படும்‌ சடங்கே ஊன மாசிகம்‌ எனப்படும்‌. 


60 ஆம்‌ நாள்‌ செய்யப்படும்‌ மாசியம்‌ (ஒரு சிறிய சிரார்த்தம்‌ அல்லது திவசம்‌ 
போன்றது) எனப்படுவது அந்தணரை அழைத்து இறந்தவருக்கு பிண்டம்‌ கொடுத்தல்‌ 
ஆகும்‌. இதன்‌ தாத்பர்யம்‌ இறந்த ஜீவனுக்கு மாதந்தோறும்‌ செய்யும்‌ நேர்த்திக்‌ கடன்‌ 
என்பதாகும்‌. ஒரு வருடம்வரை மாதாமாதம்‌ இறந்தவரின்‌ திதியிலும்‌ மற்றும்‌ சில 
குறிப்பிட்ட காலங்களிலும்‌ இதை செய்வார்கள்‌. குடும்ப சூழ்நிலை மற்றும்‌ உள்ள 
இடத்தினால்‌ ஒரு சிலர்‌ மாதம்‌, மாதம்‌ அவர்‌ இறந்த திதிக்கு மாசியம்‌ கொடுக்காமல்‌ 
ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாசியம்‌ கொடுப்பதும்‌ உண்டு என்றாலும்‌ அது 
அத்தனை ஏற்புடையது அல்ல என்பதாக பண்டிதர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. 


149) தந்தையின்‌ சிரார்த்தமாயின்‌ அவர்‌ வம்சத்தில்‌, பிதா (தந்தையின்‌ 
தந்தை, பிதாமகர்‌ (தந்தையின்‌ தந்தையின்‌ தந்தை), பிரபிதாமகர்‌ (தந்தையின்‌ 


ந்த 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தந்தையின்‌, தந்தையின்‌ தந்தை) என மூன்று வம்சங்களை சேர்ந்தவர்களையும்‌ 
வேண்டிக்‌ கொண்டும்‌ , தாயின்‌ சிரார்த்தமாயின்‌ அவர்‌ வம்சத்தில்‌, மாதா தாயின்‌ 
தாய்‌), பிதாமகி தாயின்‌ தாயாரின்‌ தாயார்‌), பிரபிதாமகி தாயாரின்‌ தாயாரின்‌ 
தாயார்‌) என மூன்று வம்சங்களை சேர்ந்தவர்கலையும்‌ வேண்டிக்‌ கொண்டூ பிண்டம்‌ 
போட வேண்டும்‌. 


150) தாய்‌, தந்தை என இருவருக்கும்‌ ஆண்டு தோறும்‌ செய்யும்‌ சிரார்த்தம்‌ 
ஒரே நாளில்‌ வந்தால்‌ முதலில்‌ தந்தைக்கு சிரார்த்தம்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு 
தாய்க்கு அதே நாளில்‌ சிராத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


151) உடல்‌ நிலை சரியில்லாதவர்கள்‌ அருகில்‌ யாரையாவது உதவிக்கு 
வைத்துக்‌ கொண்டு அவர்கள்‌ மூலம்‌ சிரார்த்தம்‌ செய்ய செய்யலாம்‌ என்கின்றது 
சாஸ்திரம்‌ . 


152) சிரார்த்தம்‌ செய்ய வசதியற்றோர்‌ எள்ளு தர்ப்பணம்‌ செய்து, காய்‌, கனி, 
கிழங்கு, எள்ளு போன்ற எவற்றையேனும்‌ சிறிது தட்ஷணையுடன்‌ ஒரு 
புரோகிதருக்கு தந்து அவரை வலம்‌ வந்து நமஸ்கரித்து அவருக்கு உணவு 
தரலாம்‌.உணவும்‌ தர முடியவில்லை எனில்‌ தட்ஷனையை சற்று அதிகம்‌ தரலாம்‌. 


153) விபத்தில்‌ பெற்றோர்‌ காலமானால்‌ யார்‌ முதலில்‌ இறந்தார்கள்‌ என்பதை 
கணக்கில்‌ கொள்ளாமல்‌ ஒரே நாளீல்‌ இருவருக்கும்‌ சிராத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஆனால்‌ படைக்கப்படும்‌ உணவு மற்றும்‌ பாயசம்‌ இருவருக்குமே தனித்‌ தனி 
பாத்திரங்களில்‌ செய்ய வேண்டும்‌. 


154) பெற்றோர்களின்‌ வருஷ சிராத்தமும்‌ மாத பிறப்பும்‌ ஒன்றாக சேர்ந்தே 
வந்தால்‌ முதலில்‌ மாத பிறப்பு தர்பணம்‌ செய்த பிறகு சிராத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


155) தாய்‌, தந்தை இருவரில்‌ ஒருவருக்கு மாசிகமும்‌ மற்றோருவருக்கு 
வருடாந்திர சிராத்தமும்‌ ஒரே நாளீல்‌ நேர்ந்தால்‌ முதலில்‌ வருஷ சிராத்தம்‌ செய்து 
விட்டு, தனி சமையல்‌ செய்து மாசிகம்‌ செய்ய வேண்டும்‌. 


156) தாயார்‌ அல்லது தகப்பனார்‌ இருவரின்‌ சிராத்தமும்‌ மஹாளய பக்ஷத்தில்‌ 
வந்தால்‌, அவர்களுக்கு சிராத்தம்‌ செய்த பிறகுதான்‌ மீண்டும்‌ மஹாளய பக்ஷ 
சிராத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


157) சகோதரர்கள்‌ தனி தனியேத்தான்‌ சிராத்தமும்‌ செய்ய வேண்டும்‌. ஒரே 
தெருவில்‌ பக்கத்து பக்கத்து வீட்டில்‌ சகோதரர்கள்‌ வசித்தாலும்‌ கூட சிராத்தம்‌ தனி 
தனியே தான்‌ செய்ய வேண்டும. கூட்டுக குடும்பமாக இருந்தால்‌ அல்லது 
சகோதரர்கள்‌ ஒன்று சேர்ந்து செய்தால்‌ மூத்த சகோதரருடைய பக்கத்தில்‌ அமர்ந்து 
கொண்டு அவரோடு சேர்ந்தே மந்திரங்களை ஓதி சிரார்த்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


இரு 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





158) தீட்டு என்பது என்ன என்பதை ஏற்கனவே முந்தைய பாகங்களில்‌ விளக்கி 
உள்ளேன்‌. ஆகவே தீட்டு என்பதை விஞ்ஞான ரீதியிலும்‌ சரி, ஆன்மீக ரீதியிலும்‌ 
சரி, விலக்கி வைத்துக்‌ கொள்ள வேண்டிய காலம்‌ என்பதாக வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. காலம்‌ காலமாக தொடரப்பட்டு வரும்‌ நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ 
யாருக்கு விருப்பமோ அவர்கள்‌ அவற்றைக்‌ கடைபிடிக்கலாம்‌. ஏன்‌ எனில்‌ இவை 
எதற்காக ஏற்படுத்தப்பட்டவை என்பதற்கு சாஸ்திர ரீதியிலான விளக்கம்‌ 
கிடையாது. பெரும்பாலும்‌ கருட புராணமே இந்த நியதிகளுக்கு ஆதாரமாக 
காட்டப்படுகிறது. ஆகவே இவற்றைக்‌ கடை பிடிப்பது அவரவர்‌ விருப்பம்‌ ஆகும்‌. 


159) ஒருவர்‌ விட்டில்‌ மரணம்‌ நிகழ்ந்தால்‌, அவரோ அல்லது அவரது குடும்ப 
உறவினர்களோ 31 ஆம்‌ நாள்‌ சடங்கு முடியும்‌ வரை இன்னொருவரின்‌ மரண 
விட்டிற்கு செல்லக்‌ கூடாது. யாருக்கெல்லாம்‌ தீட்டு உண்டு? தீட்டுக்‌ காலம்‌ 
என்பவை எத்தனை? 


தீட்டுக்‌ காலத்தை ஸ்நானத்‌ தீட்டு, பக்ஷிணீ தீட்டு, ஒரு நாள்‌ தீட்டு, 1 1/2 
நாள்‌ தீட்டு, மூன்று நாட்கள்‌ தீட்டு மற்றும்‌ பத்து நாட்கள்‌ தீட்டு எனப்‌ பிரித்து 
உள்ளார்கள்‌. தீட்டிலும்‌ பிரசவ தீட்டு மற்றும்‌ மரணத்‌ தீட்டு என இரு வகை 
உண்டு. இங்கு நாம்‌ மரண தீட்டை மட்டும்‌ பார்க்கலாம்‌. 


160) மரண தீட்டைப்‌ பற்றிய பொது விதிமுறைகள்‌: 


160.1) தற்செயலாய்‌ துர்மரணம்‌ அடைவோருக்கு அதாவது விபத்தில்‌ உயிர்‌ 
இழந்தவர்‌ என யாராக இருந்தாலும்‌ அவர்களுடைய உறவினர்களுக்கு தீட்டு உண்டு. 
ஆனால்‌ உடனடியாக கர்மாக்களை செய்யாமல்‌ 6 மாதம்‌ கழித்து கர்மா செய்ய 
வேண்டும்‌ என்பது விதி ஆயினும்‌ 24 நாட்கள்‌ கழித்து செய்ய வேண்டும்‌ என்றும்‌ 
ஒரு விதி உள்ளது. ஆனால்‌ தற்கொலை செய்து கொண்டவரின்‌ 
குடும்பத்தினருக்கும்‌, பங்காளிகளுக்கும்‌ தீட்டு, தர்ப்பணம்‌ போன்றவை 
கிடையாதாம்‌. ஏன்‌ எனில்‌ அவர்கள்‌ பிசாசாக மாறிவிடுவதாக ஐதீகம்‌. 


160.2) கர்மா செய்பவனுக்கு பதினோராம்‌ நாள்‌ கர்மா செய்த பின்‌ தீட்டுப்‌ 
போகும்‌. 


160.3) ஸந்யாசிகளின்‌ மரணத்தினால்‌ அவரின்‌ பங்காளிகளக்குத்‌ தீட்டில்லை, 
செய்தியைக்‌ கேட்ட பின்‌ குளித்தால்‌ போதும்‌. 


160.4) 88 அடிகளுக்குள்‌ பிணம்‌ (சவம்‌) இருந்தால்‌, எடுக்கும்வரை, சமைப்பது, 
சாப்பிடுவது கூடாது. மரண வீட்டில்‌ சாப்பிட்டால்‌ (கை நனைத்தல்‌ என்றும்‌ 
கூறுவார்கள்‌), அவர்கள்‌ முப்பத்தி ஒரு நாட்கள்‌ (31) எந்த ஆலயத்திற்கும்‌ 
செல்லக்கூடாது என்கின்றது சாஸ்திரம்‌. 


160.5) திருமணம்‌ ஆகி புகுந்த விட்டுக்கு சென்று விட்ட பெண்‌ இறந்து 
விட்டால்‌ அவள்‌ பிறந்த விட்டுப்‌ பங்காளிகளுக்கு தீட்டில்லையாம்‌. ஆனால்‌ இறந்த 


ட 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


சேதி கேட்டதும்‌ குளிக்க வேண்டுமாம்‌. அதாவது அவர்களுக்கு அந்த செய்தி 
கொடுப்பது ஸ்நானத்‌ தீட்டாம்‌. 


160.6) ஒரு தீட்டுக்காரன்‌ மற்றொரு தீட்டுக்காரனைத்‌ தொடக்கூடாது. 
தீட்டுள்ளவன்‌ வீட்டுக்கும்‌ அவன்‌ சாமான்களுக்கும்‌ தீட்டுண்டு. ஆகவே 
தீட்டுள்ளவன்‌ வீட்டுக்குச்‌ சென்று விட்டு தம்‌ வீடு வந்ததும்‌ இன்னொரு முறை 
ஸ்நானம்‌ செய்ய வேண்டுமாம்‌. 


160.7) தீட்டு இல்லாதவர்களுக்கும்‌ துக்கத்‌ தீட்டு உண்டு. அதாவது தீட்டுக்‌ 
காலம்‌ முடியும்‌ முன்னால்‌ ஆனால்‌ சஞ்சயனம்‌ முடிந்தப்‌ பின்னர்‌ இறந்தவர்‌ 
வீடுகளுக்குச்‌ சென்று துக்கம்‌ விசாரித்தாலும்‌ அங்குள்ளவர்களைத்‌ தொட்டு 
விட்டாலும்‌ வீட்டுக்கு வந்து கால்களை அலம்பிக்‌ கொண்டுதான்‌ உள்ளே செல்ல 
வேண்டும்‌. அதன்‌ பின்‌ குளித்து விட வேண்டும்‌. இல்லை என்றால்‌ குளிக்கும்வரை 
தற்காலிக தீட்டு உண்டு. 


160.8) எவர்‌ வீட்டில்‌ ஸ்ரார்தம்‌ நடைபெறுகிறதோ அன்றைய தினத்தன்று 
துக்கம்‌ விசாரிக்க செல்லலாகாது. 


160.9) தீட்டு முடியும்வரை தீட்டு உள்ளவர்கள்‌ வீட்டினர்‌ எந்த ஒரு புண்ணிய 
காரியங்களுக்கோ, புண்ணிய சடங்குகளுக்கோ அல்லது ஆலயத்துக்கோ செல்லக்‌ 
கூடாது. 


160.10) எத்தனைதான்‌ அதிக வயதானவர்‌ என்றாலும்‌ தீட்டு உள்ள காலத்தில்‌ 
தீட்டு இல்லாதவர்கள்‌ அல்லது அதே வீட்டில்‌ உள்ள தீட்டு உள்ளவர்‌ கூட அவரை 
நமஸ்கரிக்கலாகாது. 


160.11) திருமணம்‌ ஆகி புகுந்த வீட்டுக்கு சென்று விடும்‌ பெண்களுடைய 
கோத்திரம்‌ புகுந்த வீட்டுக்‌ கோத்திரமாகி விடுவதினால்‌ அவர்களுக்கு பிறந்த வீட்டு 
தீட்டு கிடையாது. அவளுடைய தாய்‌ மற்றும்‌ தந்தை இறந்தால்‌ மட்டுமே அந்தப்‌ 
பெண்ணிற்கு மூன்று நாட்கள்‌ தீட்டு உண்டாம்‌. மற்ற உறவினர்‌ இறந்தால்‌ அதைக்‌ 
கேட்டதும்‌ ஸ்நானம்‌ செய்தால்‌ மட்டுமே போதுமானது. அதை தீட்டு என்பதாக 
கருதாமல்‌, குளிக்கும்வரை அந்த தீட்டை ஆசாரம்‌ அற்ற நேரமாக அதாவது விழுப்பு 
என்று கருதுவார்கள்‌. ஒருவேளை அந்த செய்தி வரும்‌ முன்னரே அவள்‌ ஏற்கனவே 
குளித்து விட்டு இருந்தாலும்‌ மரண செய்தியைக்‌ கேட்டதும்‌ மீண்டும்‌ ஒருமுறை 
அவள்‌ ஸ்நானம்‌ செய்ய வேண்டும்‌. 


160.12) ஒரு குடும்பத்தில்‌ தாய்‌ தந்தையின்‌ மரணத்தை அவர்களது 
மகன்களோ, திருமணம்‌ ஆகாத பெண்களோ எப்போது கேட்டாலும்‌ அவர்களுக்கு 
பத்து நாள்‌ தீட்டு உண்டு. 


160.13) ஒரு வேளை தாய்‌ மற்றும்‌ தந்தையின்‌ மரணச்‌ செய்தி தவிர்க்க 
முடியாத காரணத்தினால்‌ அவர்களுக்கு பத்து நாட்களுக்குள்‌ கிடைக்காமல்‌ மூன்று 


இத 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


மாதங்கள்‌, ஆறு மாதங்கள்‌ அல்லது ஒரு வருடத்துக்குப்‌ பிறகு கிடைக்கிறது என்று 
வைத்துக்‌ கொள்வோம்‌. தாய்‌ மற்றும்‌ தந்தை இறந்து எத்தனைக்‌ காலம்‌ ஆனாலும்‌ 
சரி, அது குறித்து முதல்‌ செய்தி எப்போது கேட்டாலும்‌ சரி, அந்த செய்தி கிடைத்த 
நாள்‌ முதல்‌ அடுத்த பத்து நாட்கள்‌ தீட்டு உண்டு. 


160.14) Y குடும்பத்தில்‌ உள்ள உறவினர்‌ இறப்பினால்‌ *ஈ குடும்பத்துக்கு 
பத்து நாள்‌ தீட்டு உள்ளதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. “ குடும்பத்துக்கு அந்த தீட்டு 
முடியாத நிலையில்‌, அவர்களுடைய இன்னொரு குடும்ப உறவினருடைய 
இறப்பினால்‌, அதாவது % குடும்ப உறுப்பினரின்‌ மரணத்தினால்‌ அவர்கள்‌ 
அனுஷ்டிக்க வேண்டிய இன்னொரு பத்து நாள்‌ தீட்டு வந்து விட்டால்‌ இரண்டு 
தீட்டுக்குமான கால அளவு எத்தனை ? 


அப்போது என்ன செய்வது? அதற்கு குழப்பம்‌ அடைய வேண்டாம்‌. முதல்‌ 
பத்து நாள்‌ தீட்டு முடியும்‌ முன்னரே இன்னொரு பத்து நாள்‌ தீட்டு குறித்த செய்தி 
வந்து விட்டால்‌ அந்த இரண்டாவது பத்து நாள்‌ தீட்டும்‌, முதல்‌ பத்து நாள்‌ தீட்டோடு 
முடிந்து விடும்‌. ஆனால்‌ அந்த செய்தி முதல்‌ தீட்டு முடிய உள்ள பத்து 
நாட்களுக்குள்‌ வர வேண்டும்‌. அப்படி வந்தால்‌ அடுத்து வந்த பத்து நாள்‌ தீட்டும்‌ 
முதல்‌ தீட்டுக்‌ காலமான பத்து நாள்‌ தீட்டோடு விலகி விடும்‌. 


ஒரு வேளை % குடும்ப உறுப்பினரின்‌ மரண செய்தி + குடும்பத்துக்கு 
பத்தாம்‌ நாளன்று இரவு வருகிறது என்று வைத்துக்‌ கொள்வோம்‌, அப்போது 
இரண்டாவது தீட்டு காலத்தை *ஈ குடும்பத்தினர்‌ இன்னும்‌ எத்தனை நாள்‌ 
அனுஷ்டிக்க வேண்டும்‌? குழப்பம்‌ அடைய வேண்டாம்‌. அந்த நிலையில்‌ அவர்கள்‌ 
இன்னும்‌ மூன்று நாட்கள்‌ தீட்டு காக்க வேண்டும்‌. அந்த தீட்டு முதல்‌ தீட்டுக்‌ காலம்‌ 
முடிந்து அடுத்த மூன்று நாட்களுக்குப்‌ பின்னரே போகும்‌. 


ஆனால்‌ *% குடும்பத்தில்‌ ஏற்பட்ட மரணம்‌ குறித்த அதே செய்தி ஈ 
குடும்பத்துக்கு பத்து நாட்களுக்குப்‌ பிறகு அதாவது பதினோராம்‌ நாள்‌ 
விடியற்காலையில்‌, முதல்‌ தீட்டு முடிவடைந்து குளிக்கப்‌ போகும்‌ முன்னால்‌ 
தெரிய வருகிறது என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்போது * குடும்பத்துக்கு 
தீட்டுக்‌ காலம்‌ எத்தனையாக இருக்கும்‌? குழப்பம்‌ அடைய வேண்டாம்‌. அதாவது '% 
குடும்பத்தில்‌ இறந்து விட்டவரின்‌ செய்தியை பத்து நாட்களுக்கு மேல்‌, அடுத்த 
மூன்று மாதங்களுக்குள்‌ ' குடும்பத்தினர்‌ எப்போது கேட்டாலும்‌ அவர்கள்‌ பத்து 
நாள்‌ தீட்டு காக்கத்‌ தேவை இல்லை. அவர்கள்‌ செய்தி கேட்டதில்‌ இருந்து மூன்று 
நாட்கள்‌ தீட்டு காத்தால்‌ அது மட்டுமே போதுமானது. 


அதே போலத்தான்‌ பத்து நாள்‌ தீட்டு காலம்‌ உள்ளவர்கள்‌ யாராக இருந்தாலும்‌ 
அவர்கள்‌ அனுஷ்டிக்க வேண்டிய பத்து நாள்‌ கால தீட்டை பற்றி மூன்று 
மாதங்களுக்கு மேல்‌ ஆனால்‌ அடுத்த ஆறு மாதங்களுக்கு முன்னால்‌ கேட்டால்‌ 
அவர்கள்‌ மூன்று நாட்கள்‌ கூட தீட்டு காக்கத்‌ தேவை இல்லை. அவர்கள்‌ செய்தி 
கேட்டதில்‌ இருந்து ஒன்றரை நாட்கள்‌ தீட்டு காத்தால்‌ அது மட்டுமே போதுமானது. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


ஆனால்‌ அதே செய்தியை அந்த குடும்பத்தினர்‌ ஆறு மாதங்களுக்கு மேல்‌ 
ஆனால்‌ ஒரு வருடத்துக்கு முன்னால்‌ கேட்டால்‌, அந்த செய்தியைக்‌ கேட்டதில்‌ 
இருந்து ஒரு நாள்‌ தீட்டு காத்தால்‌, அது மட்டுமே போதுமானது. 


ஆனால்‌ அதே செய்தியை அவர்கள்‌ ஒரு வருடத்துக்கு பிறகு கேட்டால்‌ அது 
தீட்டாக கருதப்பட மாட்டாது. அந்த செய்தி கேட்டதில்‌ இருந்து குளிக்கும்வரை 
அதை ஆசாரம்‌ அற்ற நேரமாக கருதி ஒரு ஸ்நானம்‌ மட்டும்‌ செய்தால்‌ அதுவே 
போதுமானது. 


பத்து நாள்‌ தீட்டு உள்ளபோதே இன்னொரு மரணத்தினால்‌ 
இன்னொரு பத்து நாள்‌ தீட்டூ வந்து விட்டால்‌ 
தீட்டு காலம்‌ எத்தனையாக இருக்கும்‌? 


தீட்டுக்‌ கால செய்தி தீட்டு காலம்‌ எத்தனை 
முதல்‌ பத்து நாள்‌ தீட்டோடு 
1-10 நாட்களுக்குள்‌ இ புது பத்து நாள்‌ தீட்டும்‌ பத்தாவது நாளோடு 
முடிந்து விடும்‌. 
பத்தாவது நாளில்‌ இருந்து இன்னும்‌ 


மூன்று நாட்கள்‌ தீட்டூ காக்க வேண்டும்‌ . 
11 ஆம்‌ நாள்‌ (மொத்தம்‌ பதிமூன்று நாட்கள்‌ தீட்டு ). 

3 மாதங்களுக்குள்‌ ர ஆனால்‌ அதே சமயத்தில்‌ மூன்றாவது 
மாதத்தின்‌ கடைசி நாளுக்கு முன்னால்‌ 
எப்போது கேட்டாலும்‌ மூன்று நாட்கள்‌ 
தீட்டு உண்டு 
மூன்றாம்‌ மாதத்தின்‌ கடைசி நாளுக்குப்‌ 

3 மாதங்களுக்கு மேல்‌ இ பிறகு நான்காம்‌ மாதத்தின்‌ முதல்‌ நாளில்‌ 

6 மாதங்களுக்குள்‌ இ இருந்து ஆறாவது மாதத்தின்‌ கடைசி 
நாளுக்கு முன்னால்‌ எப்போது கேட்டாலும்‌ 
ஒன்றரை நாட்கள்‌ தீட்டு உண்டு 


ஆறாவது மாதத்தின்‌ கடைசி நாளுக்குப்‌ 
6 மாதங்களுக்கு மேல்‌ நீ பிறகு எழாவது மாதத்தின்‌ முதல்‌ நாளில்‌ 
ஒரு வருடத்துக்குள்‌ இ இருந்து அந்த வருடத்தின்‌ கடைசி நாளுக்கு 
முன்னால்‌ எப்போது கேட்டாலும்‌ ஒரு நாள்‌ 


தீட்டு உண்டு 


ஒரு வருடத்துக்குப்‌ பிறகு எப்போது 
கேட்டாலும்‌ தீட்டு கிடையாது. ஆனால்‌ 
அன்று ஏற்கனவே குளித்து விட்டிருந்தாலும்‌ 
செய்தி கேட்டதும்‌ இன்னொரு ஸ்நானம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


ஒரு வருடத்துக்கு மேல்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


(160.15) ஒருவருடைய மரணத்தினால்‌ ஒரு குடும்பத்தினருக்கு மூன்று 
நாட்கள்‌ தீட்டு ஏற்படும்‌ என்ற நிலையில்‌ அந்த மூன்று நாள்‌ தீட்டை பற்றிய 
செய்தியை இறந்தவரது கர்மா முடிவடைந்த பத்து நாட்களுக்குப்‌ பிறகு 
கிடைத்தாலும்‌ மூன்று நாட்கள்‌ தீட்டு காக்க வேண்டுமா? பத்து நாள்‌ கர்மா முடியும்‌ 
முன்னரே அதன்‌ இடையில்‌ அந்த செய்தி கிடைத்தால்‌ எத்தனை நாட்கள்‌ தீட்டு 
உண்டு? 


ஒருவர்‌ மரணம்‌ அடைந்து விட்டப்‌ பின்‌ அவருக்காக மூன்று நாட்கள்‌ தீட்டு 
காக்க வேண்டிய பங்காளிகளுக்கு அந்த செய்தி மரணம்‌ நிகழ்ந்த நாளில்‌ இருந்து 
அடுத்த பத்து நாட்களுக்குள்‌- அதாவது பங்காளிகள்‌ எவருக்காவது கர்மா செய்து 
கொண்டிருக்கும்‌ 13 நாளில்‌ முதல்‌ பத்தாவது நாட்கள்‌ ஏதாவது ஒரு நாளில்‌ 
கிடைத்தாலும்‌, அந்த செய்தியைக்‌ கேட்ட தினத்தில்‌ இருந்து அவர்களுக்கு மூன்று 
நாட்கள்‌ தீட்டு உண்டு. அந்த செய்தி இறந்தவரின்‌ பத்தாம்‌ நாள்‌ மாலை வந்தால்‌ 
கூட அன்றில்‌ இருந்து அடுத்த மூன்று நாட்கள்‌ தீட்டு உண்டு. 


ஆனால்‌ அதே செய்தி பத்து நாட்களுக்குப்‌ பிறகு கிடைத்தால்‌, அதாவது 
பதினோராம்‌ நாள்‌ விடியற்‌ காலையில்‌ கிடைத்தால்‌ அவர்களுக்கு மூன்று நாட்கள்‌ 
தீட்டு கிடையாது, ஸ்நானம்‌ செய்தால்‌ அது மட்டும்‌ போதுமானது. இந்த விதி 
சடங்கு செய்யப்படும்‌ 13 நாட்களுக்கு மட்டுமே உண்டு. அதே சமயத்தில்‌ 13 ஆம்‌ 
நாள்‌ ஆன பின்‌ 14 ஆம்‌ நாளில்‌ இருந்து எப்போது கிடைத்தாலும்‌ மூன்று நாட்கள்‌ 
தீட்டு உண்டு. 


ஒருவர்‌ மரணம்‌ ப 
அடைந்த இனம்‌ 


SIE: 3456786 9 1111121314 15 16 17 18 19 


ஒருவர்‌ மரணம்‌ அடைந்த 
செய்தியை 10 ஆம்‌ நாள்‌ 
காரியம்‌ முடிந்த பின்னர்‌ 










ஒருவர்‌ மரணம்‌ அடைந்த - ண 
செய்தியை முதல்‌ நாள்‌ 


கர்மாவில்‌ இருந்து 10 pm ரில்‌ இருந்த 
நாட்களில்‌ என்றைக்கு |] | | Fe 
பங்காளிகள்‌ கேட்டாலும்‌, ] 
செய்தி கிடைத்த நாளில்‌ .ீ... ட்‌ 
இருந்து மூன்று நாட்கள்‌ ழு ஆனதாக ல்‌ 
அவர்களுக்கு ஒட்டு உண்டு. - உண்டு. இந்த விதி சடங்கு 







உதாரணமாக முதல்‌ நாளே செய்யப்படும்‌ 13 நாட்களுக்கு 


செய்க கிடைத்தால்‌ மூன்றாம்‌! ! 1 | 1 மட்டுமே உண்டு. அதே சமயத்தில்‌ 
நாள்‌ வரை தட்டு. இரண்டாம்‌ ! 1 | [ஷம | சுபாஸ்சவீகாரம்‌ ஆன பின்‌ 
நாள்‌ கிடைத்தால்‌ நான்காம்‌ ம்‌ க 
தேதிவரை ஒட்டு. இப்படியாக ப ப ப ப ப ப ப பப. ப ப. கன்‌ இட்டு உண்டு. 


இட்டு காலத்தை பார்க்க வேண்டும்‌. 














DE 
| ணக : + + 
அப்படம்‌. 
ண 
வணக்கம்‌ 


160.16) இதில்‌ இன்னொரு சிக்கல்‌. ஒருவர்‌ மூன்று நாள்‌ தீட்டுக்‌ காலத்தை 
வரித்துக்‌ கொண்டு இருக்கிறார்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அந்த மூன்று நாள்‌ 
தீட்டு காலத்தில்‌ இருக்கும்போது இன்னொரு மூன்று நாள்‌ தீட்டு செய்தி 
கிடைத்தால்‌ தீட்டு காலம்‌ எத்தனை ? மூன்று நாட்கள்‌ தீட்டு செய்தி முதல்‌ மூன்று 
நாளில்‌ கிடைத்தாலும்‌, மூன்றாம்‌ நாள்‌ இரவு வரை கிடைத்தாலும்‌ முதல்‌ மூன்று 
நாள்‌ தீட்டோடு இரண்டாவது தீட்டும்‌ விலகி விடும்‌. அதாவது நான்காம்‌ நாள்‌ காலை 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


குளித்ததும்‌ இரு தீட்டுகளும்‌ விலகி விடும்‌. ஆனால்‌ நான்காம்‌ நாள்‌ அந்த செய்தி 
கிடைத்தால்‌ மீண்டும்‌ மூன்று நாட்கள்‌ தீட்டு காத்தப்‌ பின்னர்‌ இரண்டாவது தீட்டின்‌ 
நான்காம்‌ நாள்‌ குளித்தால்‌ மட்டுமே தீட்டு போகும்‌. அதாவது முதல்‌ மூன்று நாட்கள்‌ 
தீட்டு + அடுத்த மூன்று நாட்கள்‌ தீட்டு - ஏழாவது நாள்‌ ஸ்நானம்‌. 


மூன்று நாட்கள்‌ ஒட்டு 
முதல்‌ தட்டு விலகும்‌ 
காலம்‌ நாள்‌ 


ss] பர்‌... உதட பய 
1ஆம்‌ 2ஆம்‌ 3ஆம்‌ 4காம்‌ 
நாள்‌ நாள்‌ நாள்‌ நாள்‌ 


இரண்டாவது கட்டு 
மூன்று நாட்கள்‌ விலகும்‌ 
ஒட்டு செய்இி நாள்‌ 


ETT Ecc: [oop 
1ஆம்‌ 2ஆம்‌ 3ஆம்‌ சகாம்‌ 
நாள்‌ நாள்‌ நாள்‌ நாள்‌ 


இரண்டாவது 
மூன்று நாட்கள்‌ ஒட்டு 
ஒட்டு செய்தி எல்ல 


நாள்‌ 
TT பி பட டட ர நன்‌ நய 7 வது 
1 ஆம்‌ 2 ஆம்‌ 3ஆம்‌ 4காம்‌ 5ஆம்‌ ஆது 
நாள்‌ நாள்‌ நாள்‌ நாள்‌ மற்றும்‌ 
6 வது 
நாள்‌ 


தட்டு 


160.17) ஒருவர்‌ மூன்று நாள்‌ தீட்டுக்‌ காலத்தை வரித்துக்‌ கொண்டு இருக்கிறார்‌ 
என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அந்த மூன்று நாட்களுக்குள்‌ மீண்டும்‌ பத்து நாட்கள்‌ 
தீட்டு காக்க வேண்டிய இன்னொரு மரணச்‌ செய்தி வந்துவிட்டது என வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அப்போது அந்த தீட்டும்‌ முதல்‌ தீட்டு ஆரம்பித்த மூன்றாவது நாள்‌ 
தீட்டோடு முடிந்து விடுமா? மூன்று நாள்‌ திட்டை விட பத்து நாட்கள்‌ தீட்டு அதிகம்‌ 
என்பதினால்‌, மூன்று நாட்கள்‌ தீட்டை வரித்துக்‌ கொண்டு இருக்கையில்‌, பத்து நாள்‌ 
தீட்டைப்‌ பற்றிய செய்தி அந்த மூன்று நாட்களில்‌ அந்த குடும்பத்துக்கு என்று 
கிடைத்தாலும்‌, பத்தாவது நாள்‌ இரண்டு தீட்டு காலமும்‌ முடிவுறும்‌. அதாவது 
மொத்தம்‌ பத்து நாட்கள்‌ தீட்டு காக்க வேண்டி இருக்கும்‌. உதாரணமாக 1 ஆம்‌ தேதி 
மூன்று நாட்கள்‌ தீட்டு பெற்றிருந்த நிலையில்‌, 3 ஆம்‌ தேதியன்று இன்னொரு பத்து 
நாள்‌ தீட்டு பற்றிய செய்தி கிடைத்தாலும்‌ அவர்கள்‌ தீட்டு 10ஆம்‌ தேதியன்று 
முடிவுறும்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


169.18) ஆனால்‌ அந்த பத்து நாட்கள்‌ தீட்டு பற்றிய அதே மரணச்‌ செய்தி, 
மூன்று நாட்கள்‌ தீட்டு முடிந்த அடுத்த நாள்‌ அதாவது நான்காம்‌ நாளன்று 
கிடைத்தால்‌, நான்காம்‌ நாளில்‌ இருந்து பத்து நாட்கள்‌ தீட்டு காக்க வேண்டும்‌ . 


உதாரணம்‌ 
1 ஆம்‌ தேதி மூன்று நாட்கள்‌ தீட்டு உள்ள நிலையில்‌ 3 ஆம்‌ 
தேதியன்று இன்னொரு பத்து நாள்‌ தீட்டு பற்றிய செய்தி கிடைத்தால்‌ 
அவர்கள்‌ தீட்டு 13 ஆம்‌ தேதியன்றுதான்‌ போகும்‌. 





மூன்று நாள்‌ மூன்று நாள்‌ 

தீட்டு துவங்கிய தீட்டு முடியும்‌ 

நாள்‌ நாள்‌- விடியற்காலை 
குளியலுடன்‌ 










ட ்‌ ன்று நாள்‌ 
அது தீட்டு முயல மற்றும்‌ பத்து 
பப்‌ நாள்‌- விடியற்காலை நாள்‌ தீட்டு 
அடுத்த பத்து நாள்‌ குளியலுடன்‌ இரண்டும்‌ 
தட்டு செய்தி சேர்ந்து 
கிடைத்த நாள்‌ முடியும்‌ நாள்‌ 
தேதி 
மூன்று நாள்‌ 
தீட்டு துவங்கிய மற்றும்‌ பத்து 
நாள்‌ நாள்‌ தீட்டு 
மூன்று நாள்‌ இரண்டும்‌ 
தீட்டு முடியும்‌ அடுத்த சேர்ந்து 
விடியற்காலை பத்து நாள்‌ முடியும்‌ நாள 
குளியலுடன்‌ தட்டு செய்தி 
கிடைத்த நாள்‌ 
விடியற்காலை 


௪] 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


169.19) ஒரு குழந்தை பிறந்த பின்‌ பத்து நாட்களுக்குள்‌ பிறந்த அந்தக்‌ 
குழந்தை இறந்து விட்டால்‌, இன்னொரு பத்து நாள்‌ இறப்பு தீட்டு சேர்ந்து கொள்ளும்‌. 
ஆனால்‌ பெற்றோர்களுக்கு குழந்தை பிறப்பினால்‌ இருந்த பிறப்பு தீட்டும்‌, 
குழந்தையின்‌ இறப்பு தீட்டும்‌ சேர்ந்து பத்தாவது நாள்‌ இரண்டு தீட்டும்‌ முடிவடைந்து 
விடும்‌. அதாவது பிறப்பு தீட்டும்‌, இறப்பு தீட்டும்‌ சேர்ந்து சம காலத்தில்‌ முடிந்து 
விடும்‌. குழந்தை பிறந்து அடுத்த நாளோ அல்லது பத்தாவது நாளோ கூட அந்த 
குழந்தை இறந்தாலும்‌ கூட பத்தாவது நாள்‌ நாடூ இரவுதான்‌ இரண்டு தீட்டும்‌ 
முடிவடைந்து விடும்‌ என்ற இந்த விதி மாறாது. பதினோராவது நாள்‌ காலை 
ஸ்நானம்‌ செய்தபின்‌ இரண்டு தீட்டும்‌ விலகி விடும்‌. 


இந்த இரண்டுமே மரணம்‌ அடைந்தவருக்கு 13 நாள்‌ கர்மாக்களை செய்து 
கொண்டிருக்கும்‌ பத்து நாள்‌ கால இடைவெளியில்‌ வந்தாலும்‌, பத்தாவது நாள்‌ 
இரண்டு தீட்டும்‌ முடிவடைந்து விடும்‌ என்றாலும்‌, அடுத்த 11 வது நாள்‌ மீண்டும்‌ 
வரும்‌ தீட்டையும்‌ சேர்த்து அனைத்து தீட்டும்‌ சுபஸ்வீகாரம்‌ செய்யும்‌ 13 ஆம்‌ நாளை 
காலையில்‌ குளித்ததும்தான்‌ போகும்‌. 


இதில்‌ ஒரு சின்ன மாற்றம்‌ உண்டு. பத்தாவது நாளன்று கடைசி நேரத்தில்‌ 
அதாவது மறுநாள்‌ பிறக்கும்‌ சில மணி நேரத்துக்கு முன்னால்‌ குழந்தை இறந்து 
விட்டது என்றால்‌ அந்தக்‌ குழந்தையின்‌ பெற்றோர்களுக்கு அதிகமாக மூன்று 
நாட்கள்‌ தீட்டு உண்டு. அதாவது அவர்களுடைய தீட்டு பதிமூன்றாம்‌ நாள்வரை 
இருக்கும்‌. 


குழந்தை 


பிறந்த 
இட்டு காலம்‌ 
முடியும்‌ நாள்‌ 


fo 
சட்டி. டி TY ௫ வனக என்க வன 
ஊச க நடமா ந 0 [010 

















இறந்த தட்டு பத்து நாள்‌ 
முடிய வேண்டிய நாள்‌ 


1 1 8] நண கண 
இட ட விவக வவ வச்‌ கன வ வவ 
சில, படத்து ராச ணை என எ ரா ட ட 


முடியும்‌ மொத்த நாள்‌ ல அவவ கவு னன னன னன 


அதைப்‌ போல ஒருவர்‌ பத்து நாள்‌ மரணத்‌ தீட்டை அனுஷ்டித்துக்‌ கொண்டு 
இருக்கும்போது, அவருக்கு குழந்தைப்‌ பிறந்து அதனால்‌ இன்னொரு பத்து நாள்‌ 


ச 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தீட்டு வந்து விட்டது. அப்போது என்ன செய்வது? தீட்டு எப்போது விலகும்‌? 
மரணத்தினால்‌ ஏற்பட்ட பத்து நாள்‌ தீட்டு உள்ள நேரத்தில்‌ குழந்தைப்‌ பிறப்பால்‌ 
இன்னொரு பத்து நாள்‌ தீட்டு வந்து விட்டாலும்‌ அந்த தீட்டு மரணத்‌ தீட்டுடன்‌ போய்‌ 
விடும்‌. அதாவது ஒன்றாம்‌ தேதி ஒரு மரணத்தினால்‌ பத்து நாள்‌ தீட்டு வந்து 
விட்டது. ஐந்தாம்‌ நாள்‌ குழந்தைப்‌ பிறந்ததினால்‌ அவர்களுக்கு இன்னொரு பத்து 
நாள்‌ தீட்டு வந்துவிட்டது. குழந்தை பிறப்பு தீட்டு பத்து நாள்‌ எனும்போது மரணம்‌ 
மற்றும்‌ பிறப்பு தீட்டு இரண்டும்‌ சேர்ந்து வந்தால்‌ தீட்டு எப்போது முடியும்‌? 


மரண தீட்டு காலமான 10 நாட்களுக்குள்‌ என்று பிறப்பு தீட்டு செய்தி 
கிடைத்தாலும்‌ அது மரண தீட்டு முடியும்‌ பத்தாவது நாளன்று முடிவடைந்து விடும்‌. 


.. “௫23 45 6789 1011121314 
பங்காளி | | | | | | | | | | | | | 
மரணத்தட்டு 
10 நாட்கள்‌ ஒட்டு சடங்கு தட்டு 

முடிந்து விடும்‌ நாள்‌ முடிந்து விடும்‌ நாள்‌ 


1 2 34 ௮ இத்‌ க ௫ 10 20 
| ந 1 1 1 1 1 | 





பிறப்பு ட்டு 10 நாட்கள்‌ 





மரணம்‌ 10 20 
பத்து நாட்கள்‌ மரண தட்டு அனுஷ்டிக்கும்‌ காலத்தில்‌ 10 


| | 
kL: _1(Q or 
ணை 
நாட்களுக்குள்‌ என்றாவது ஒரு நாள்‌ குழந்தையின்‌ 
பிறப்பு £ட்டும்‌ சேர்ந்து கொண்டால்‌ இரண்டு ஒட்டு a 
காலமும்‌ மரண தீட்டு காலமான 10 ஆம்‌ நாள்‌ முடிந்து விடும்‌ ந 


என்றாலும்‌ மரண சடங்கு ட்டு 13 ஆவது நாள்தான்‌ முடியும்‌. 
ஆனால்‌ குழந்தை சுபஸ்சவீகாரம்‌ முடிந்த பின்‌ 13 ஆம்‌ நாள்‌ 


பிறந்தால்‌ 10 நாட்கள்‌ விழுப்பு தட்டு உண்டு 


169.20) ஒரு குடும்பத்தில்‌ ஏற்படும்‌ மரணத்தினால்‌ அந்தக்‌ குடும்பத்தினர்‌ 
வரிக்கும்‌ தீட்டுக்‌ காலத்தை அதே அளவில்‌ தீட்டுக்‌ காக்க வேண்டிய பங்காளிகள்‌ 
என்பவர்கள்‌ யார்‌? பங்காளிகள்‌ என்பவர்கள்‌ ஒரு குடும்ப வாரிசை சேர்ந்த ஏழு 
தலைமுறையினர்‌ ஆவார்கள்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





169.21) அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆணுக்கு பிறக்கும்‌ ஆண்‌ 
குழந்தைகள்‌ மகன்கள்‌), அந்த ஆண்‌ குழந்தைகளுக்குப்‌ பிறக்கும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌ 
(பேரன்கள்‌, அந்த ஆண்‌ பேரன்‌ குழந்தைகளுக்குப்‌ பிறக்கும்‌ ஆண்‌ 
குழந்தைகள்கொள்ளு பேரன்கள்‌), அந்த ஆண்‌ கொள்ளுப்‌ பேரன்‌ குழந்தைகளுக்குப்‌ 
பிறக்கும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌ என வரிசையாக அவர்கள்‌ சந்ததியில்‌ பிறக்கும்‌ 
ஆண்கள்‌ அனைவரும்‌ பங்காளிகள்‌ எனப்படுவர்‌. 


169.22) இப்படியாக ஏழு தலைமுறை பங்காளிகளுக்கு - அதாவது ஒரு 
குடும்பத்‌ தலைவருக்கு பிறக்கும்‌ ஆண்‌ பிள்ளைகள்‌, அவர்களது ஆண்‌ பிள்ளைகள்‌, 
அந்த ஆண்‌ பிள்ளைகளின்‌ பிள்ளைகள்‌ என ஏழு வம்சத்துக்கு பிறக்கும்‌ ஆண்‌ வழி 
குடும்பத்தை சேர்ந்த யார்‌ இறந்தாலும்‌ அந்த ஏழு வம்சத்தினருக்கும்‌ தீட்டு உண்டு. 
எட்டாவது வம்சத்தை சேர்ந்தவர்‌ அவருக்கு முன்‌ உள்ள ஏழு வம்சத்தை சேர்ந்த 
குடும்பத்தினரின்‌ பங்களிகளாக இருப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அவர்களுக்கு 
முன்னால்‌ உள்ள எட்டாவது குடும்பத்தினரின்‌ பங்காளிகளாக ஆக மாட்டார்கள்‌. 





முதல்‌ வம்சம்‌ -ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 


ஒரு குடும்பத்‌ தலைவர்‌- வைத்‌இயனாதன்‌ 
இரண்டாம்‌ வம்சம்‌ - அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 


வைத்தியனாதன்‌ மகன்‌ ஸ்வாயினாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 








ப்‌ ல்‌ ல்‌ மதா ரபர னர மூன்றாம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 
ஸ்வாயினாதன்‌ மகன்‌ கோபினாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





கோபினாதன்‌ மகன்‌ சண்முகனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ நான்காம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 





ஐந்தாம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 

ஆறாம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 
ஏழாம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 
எட்டாம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 


| ஒன்பதாம்‌ வம்சம்‌ - அதற்கு அடுத்த ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ 


சண்முகனாதன்‌ மகன்‌ லோகநாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





லோகனாதன்‌ மகன்‌ ராமனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 


ராமனாதன்‌ மகன்‌ மேகனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ | 








மேகனாதன்‌ மகன்‌ சுந்தரனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 


vo [IN| லு 3 





சுந்தரனாதன்‌ மகன்‌ கருணைனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





10. கருணைனாதன்‌ மகன்‌ குட்டினாதான்‌ மற்றும்‌ குடும்பம்‌ இப்படியாகவே அடுத்தடுத்த 


வம்சமும்‌ பங்காளிகளின்‌ 
பரம்பரையும்‌ அமைந்து இருக்கும்‌ 





11. குட்டினாதான்‌ மகன்‌ பெரியனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





12. பெரியனாதன்‌ மகன்‌ இனனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





13. இனனாதன்‌ மகன்‌ குள்ளனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





14. குள்ளனாதன்‌ மகன்‌ நெட்டைனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





15. நெட்டைனாதன்‌ மகன்‌ வைத்தியனாதன்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 





169.23) மேலே காட்டப்பட்டு உள்ளது ஒரு உதாரணம்தான்‌. எளிதில்‌ புரிந்து 
கொள்ளும்‌ வகையில்‌ ஒவ்வொரு குடும்பத்திலும்‌ முதல்‌ மகனின்‌ பெயரை மட்டும்‌ 
தந்து உள்ளேன்‌. ஒரு பரம்பரை என்பது தந்தை தொடங்கி அவருக்கு உள்ள அவரது 
அத்தனை ஆண்‌ மகன்கள்‌, அத்தனை ஆண்‌ மகன்களின்‌ மகன்கள்‌, அத்தனை 
பேரன்களுடைய ஆண்‌ மகன்கள்‌, அத்தனை பேரன்களுடைய பேரன்கள்‌, பேரன்‌ 
ஆண்‌ மகன்கள்‌ என அனைத்து ஏழு கிளைகளிலும்‌ உள்ள அனைத்து ஆண்‌ 
மகன்களும்‌ ஒரு வம்சத்தின்‌ ஏழு பரம்பரை பங்காளிகள்‌ ஆவர்‌. இதை இப்படியும்‌ 
அறிந்து கொள்ளலாம்‌. 


நமக்கு முந்தைய ஆறு தலைமுறைகள்‌. நம்மையும்‌ சேர்த்தே ஏழு 
தலைமுறைகள்‌ ஆகின்றன. 


நாம்‌ - முதல்‌ தலைமுறை- நமது அனைத்து ஆண்‌ வாரிசுகளும்‌ அவர்கள்‌ 
குடும்பமும்‌ 


100 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தந்‌ைத + தாய்‌ - இரண்டாம்‌ தலைமுறை அவர்களின்‌ அனைத்து ஆண்‌ 
வாரிசுகளும்‌ அவர்கள்‌ குடும்பமும்‌ 


பாட்டன்‌ + பாட்டி - மூன்றாம்‌ தலைமுறை அவர்களின்‌ அனைத்து ஆண்‌ 
வாரிசுகளும்‌ அவர்கள்‌ குடும்பமும்‌ 


பூட்டன்‌ * பூட்டி - நான்காம்‌ தலைமுறை அவர்களின்‌ அனைத்து ஆண்‌ 
வாரிசுகளும்‌ அவர்கள்‌ குடும்பமும்‌ 


ஒட்டன்‌ - ஓட்டி - ஐந்தாம்‌ தலைமுறை அவர்களின்‌ அனைத்து ஆண்‌ 
வாரிசுகளும்‌ அவர்கள்‌ குடும்பமும்‌ 


சேயோன்‌ + சேயோள்‌ - ஆறாம்‌ தலைமுறை அவர்களின்‌ அனைத்து ஆண்‌ 
வாரிசுகளும்‌ அவர்கள்‌ குடும்பமும்‌ 


பரன்‌ + பரை - ஏழாம்‌ தலைமுறை அவர்களின்‌ அனைத்து ஆண்‌ வாரிசுகளும்‌ 
அவர்கள்‌ குடும்பமும்‌ சேர்ந்தே (ஒரு வம்சத்தின்‌ ஏழு பரம்பரையின்‌) பங்காளிகள்‌ 
ஆவார்கள்‌. 


169.24) தீட்டு உள்ளவர்கள்‌ விட்டில்‌ தீட்டு இல்லாதவர்கள்‌ உணவு உண்டால்‌ 
அன்று அவர்களுக்கும்‌ தீட்டுக்‌ காலம்‌ இருக்கும்‌. மறுநாள்‌ காலையில்‌ குளித்தப்‌ 
பிறகுதான்‌ அவர்களுக்கு அந்த தீட்டு போகும்‌. 


169.25) விட்டில்‌ மரணம்‌ நிகழ்ந்து விட்டால்‌ நடக்கவிருக்கும்‌ மங்களகரமான 
நிகழ்ச்சியைத்‌ தள்ளிப்போடுவது வழக்கம்‌. குழந்தைக்கு மொட்டை அடித்தல்‌, காது 
குத்துதல்‌, புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளை நிச்சயம்‌ ஒருவருடம்‌ 
வரை தள்ளி வைக்க வேண்டும்‌. இறந்த வருக்கு முதல்‌ திவசம்‌ கொடுத்த பிறகே 
ஆலயத்துக்கு சென்று தேங்காய்‌ உடைத்து அர்ச்சனை செய்து விட்டு அதன்‌ பின்‌ 
சுப காரியங்களை தொடங்க வேண்டும்‌ என்பது சம்ப்ரதாயம்‌. 


169.26) ஆனால்‌ அனைத்து சுப காரியங்களுக்கும்‌ ஒரு வருட இடைவெளி 
என்று சொல்லும்‌ சாஸ்திரங்கள்‌ திருமண நிகழ்ச்சிக்கு மட்டும்‌ தோஷமில்லை 
என்றே சொல்கிறது. திருமணம்‌ நிச்சயிக்கப்பட்ட விட்டில்‌ ஆறு மாதத்திற்கு பின்னர்‌ 
நிர்ணயிக்கப்பட்டு இருந்த திருமணத்‌ தேதிக்கு முன்பு எதிர்பாராமல்‌ ஒரு மரணம்‌ 
நிகழ்ந்து விட்டால்‌ சுப நிகழ்ச்சியைத்‌ தள்ளிப்போடாமல்‌ நடத்தி வைக்கலாம்‌ 
என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாஸ்திரம்‌, அந்த திருமணங்கள்‌ தம்பதியரை எந்த 
விதத்திலும்‌ பாதிப்புக்குள்ளாக்காது என்றும்‌ சொல்கிறது. 


169.27) ஆனால்‌ திருமணத்‌ தேதி நெருங்கும்‌ 15 நாட்களுக்குள்‌ துக்க சம்பவம்‌ 
நிகழ்ந்தால்‌, கண்டிப்பாக திருமணத்‌ தேதியை தள்ளி வைக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கூறுகின்றது. பிறகு நல்ல நாள்‌ பார்த்து ஒரு வருடத்துக்குள்‌ அவர்களுக்கு 
திருமணம்‌ செய்து வைக்கலாம்‌ என்றும்‌ சாஸ்திரம்‌ கூறுகிறது. 


101 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


170) எந்த ஒரு தீட்டுக்‌ காலமும்‌ காலை 8 மணி 24 நிமிடங்களில்‌ இருந்துதான்‌ 
விலகும்‌ என்கிறது சாஸ்திரம்‌. அதற்கு மேல்தான்‌ தீட்டு விலகும்‌ என்பதினால்‌ 
தீட்டை விலக்கிக்‌ கொள்ள காலையில்‌ 8 மணி 24 நிமிடங்களுக்குப்‌ பிறகுதான்‌ 
குளிக்க வேண்டும்‌, அதற்கு முன்னால்‌ குளித்தால்‌ தீட்டு விலகியதாக எடுத்துக்‌ 
கொள்ள முடியாது, அது தொடரும்‌ என்கிறார்கள்‌. ஆனால்‌ தற்காலத்தில்‌ இதை 
நடைமுறையில்‌ வைத்திருக்க முடியவில்லை என்பதினால்‌ விடியற்காலை ஐந்து 
மணிக்கு மேல்‌ குளிப்பதில்‌ தோஷம்‌ இல்லை என்பதாக பண்டிதர்கள்‌ கூறுவார்கள்‌. 
ஆகவே இது விஞ்ஞான அடிப்படையில்‌ எழுந்துள்ள நியதி அல்ல, ஓரளவிற்கு 
ஆன்மிகம்‌ மற்றும்‌ தர்ம நெறி முறைகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்ததே என்றே 
எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


171) அது சரி, 8 மணி 24 நிமிடங்கள்‌ என்பது என்ன கணக்கு என்ற கேள்வி 
எழலாம்‌? இந்த நேரம்‌ மிக முக்கியமானது. அதை புரிந்து கொள்ள முதலில்‌ 
இவற்றை படியுங்கள்‌. சாஸ்திரங்களின்படி ஒரு நாள்‌ என்பது அறுபது நாழிகை 
ஆகும்‌. அதில்‌ பகல்‌ நேரம்‌ 30 நாழிகை கொண்டதாகவும்‌, இரவு நேரம்‌ 30 
நாழிகையையும்‌ கொண்டதாகும்‌. சாஸ்திர விதிப்படி அந்த காலைப்‌ பொழுதான 30 
நாழிகை பொழுதை ஐந்து காலமாக பிரித்து வைத்து ஒவ்வொரு காலத்துக்கும்‌ 2 
மணி நேரம்‌ 24 நிமிடங்கள்‌ என பிரித்து வைத்து உள்ளார்கள்‌. ஏன்‌ என்றால்‌ அந்த 
ஒவ்வொரு கால பிரிவிலும்‌ சூரியனின்‌ கிரணங்கள்‌ தனித்தன்மைக்‌ 
கொண்டவையாக உள்ளனவாம்‌. அதனால்தான்‌ ஐந்து தன்மைகளைக்‌ கொண்டக்‌ 
காலமாக பிரித்து வைத்துள்ளார்கள்‌. 


பகல்‌ நேரம்‌ 30 நாழிகை 


ந்து காலம்‌ : ஒவ்வொன்றும்‌ காலை 
வந்து 72 று வண்‌ 


8 மணி 24 நிமிடங்கள்‌ 





102 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





172) தேவலோகத்தில்‌ சூரியம்‌ எழுவது காலை 4 மணி 3௦ நிமிடம்‌ ஆகும்‌. 
அந்த தேவ கிரணங்கள்‌ பூமிக்கு வந்து விழும்போது பூமியில்‌ அப்போது காலை 6 
மணியாக இருக்குமாம்‌. அப்படி வந்து விழும்‌ கிரணங்கள்‌ கண்களுக்கு 
தெரியாமலும்‌ இருக்கும்‌, சில நேரங்களில்‌ தெரியும்‌. இதனால்தான்‌ காலை 6 மணி 
முதல்‌ மாலை 6 மணி வரையிலான கால கட்டத்தை ஐந்தாக பிரித்து வைத்தார்கள்‌. 


173) காலை 6 மணியிலிருந்து காலை 8 மணி 24 நிமிடம்‌ வரை ப்ராதஹ்‌ 
காலம்‌ என்றும்‌, 8 மணி 24 நிமிடம்‌ முதல்‌ 10 மணி 48 நிமிடம்‌ வரை ஸங்கவ 
காலம்‌ என்றும்‌, 10 மணி 48 நிமிடத்திலிருந்து பகல்‌ 1 மணி 12 நிமிடம்‌ வரை 
மாத்யானிக காலம்‌ என்றும்‌, மதியம்‌ 1 மணி 12 நிமிடத்திலிருந்து 3 மணி 36 நிமிடம்‌ 
வரை அபரான்னம்‌ காலம்‌ என்றும்‌, 3 மணி 36 நிமிடத்திலிருந்து மாலை 6 மணி 
வரை சாயங்கால காலம்‌ என்றும்‌ பெயரிட்டு உள்ளார்கள்‌. 


174) அந்த ஐந்து கால கட்டத்தில்‌ சூரியனின்‌ கிரணங்கள்‌ சில விசேஷ 
தன்மைகளைப்‌ (சக்தியை) பெற்றதாக இருந்தாலும்‌ சில பிரிவில்‌, முக்கியமாக 
மத்தியான வேளையில்‌ இருந்து துவங்கி மாலை வரை அவற்றின்‌ தன்மையில்‌ சில 
தன்மைகளையும்‌ அவை இழக்கின்றன. காலை 6 மணியிலிருந்து காலை 8 மணி 
24 நிமிட காலத்தில்‌ பூமியில்‌ விழும்‌ சூரிய கிரணங்கள்‌ மிதமான தன்மைக்‌ 
கொண்டவையாக, மனதுக்கு அமைதி தரும்‌ கிரணங்களாக உள்ளன. அதாவது அந்த 
ஒளிக்‌ கற்றைகள்‌ நமது உடலுக்குள்‌ ஊடுருவி, மனதில்‌ அமைதியான காந்த 
அதிர்வலைகளை தோற்றுவிக்கின்றன. அந்த விசேஷ சக்தி கொண்ட சூரிய 
கிரணங்கள்‌ நமது கண்களுக்கு புலப்படுவது இல்லையாம்‌. விடியற்காலைப்‌ 
பொழுதுகளில்‌ மனம்‌ அமைதியாக இருக்கும்‌. ஆகவேதான்‌ தபஸ்விகளுக்கும்‌, 
யோகக்‌ கலை மற்றும்‌ தியானங்களை செய்பவர்களுக்கும்‌ அதை உகந்த நேரமாக 
வைத்து உள்ளார்கள்‌. 


175) அதைப்‌ போலவே ஸங்கவ காலம்‌ துவங்குகிறது எனக்‌ கூறப்பட்டு உள்ள 
காலை நேரமான 8 மணி 24 நிமிடங்களுக்கு பூமியிலே விழும்‌ கண்களுக்கு 
தெரியாத விசேஷ சக்தி கொண்ட சூரிய கிரணங்கள்‌ நமது உடல்‌ நலத்தைப்‌ 
பேணும்‌ வகையில்‌ உள்ளதாம்‌. 


103 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 











விடியற்‌ காலை 4.30 மணி ட 
தேவலோகத்தில்‌ சூரியன்‌ 
த்‌ » த 


காலை ௧.00 மணி 
பூமியின்‌ பரப்பை 

சூரிய கிரணங்கள்‌ 
முதலில்‌ தொடும்‌ நேரம்‌ 


£ மெல்ல மெல்ல தனது 
* தன்மைகளை மாற்றிக்‌ 
: கொண்டு மறைகிறது 


176) முன்னரே கூறி உள்ளபடி தீட்டு காலத்தில்‌ தினமும்‌ கர்மா செய்து விட்டு 
வரும்‌ இடங்களில்‌ பல்வேறு காரணங்களினால்‌, முக்கியமாக அங்கு உலவும்‌ 
ஆத்மாக்களினால்‌ படர்ந்திருக்கும்‌ தீய அணுக்கள்‌ நமது உடல்களிலும்‌ தொற்றிக்‌ 
கொண்டு இருந்திருக்கும்‌. இரவில்‌ நாம்‌ படுத்திருக்கும்போதும்‌, வீட்டில்‌ 
உலவும்போதும்‌ கூட அவை நம்‌ உடலை விட்டு விலகுவதில்லை. ஆன்மீக 
எண்ணப்படி அந்த கணங்கள்‌ உடல்‌ பந்தத்தினால்‌ நம்மை விட்டு வெளியில்‌ 
செல்வதில்லை. ஆனால்‌ அந்த கணங்கள்‌ சூரிய ஒளியின்‌ ஒரு குறிப்பிட்ட 
தன்மையின்‌ விளைவாக அழிந்து போகக்‌ கூடியவை. ஆகவே குளித்தப்‌ பின்‌ 
சூரியனின்‌ ஒளி உடலில்‌ படும்போது அதன்‌ கிரணங்களின்‌ தன்மையினால்‌ அந்த 
கணங்கள்‌ ஓடி விடும்‌, நமது உடலின்‌ மீதுள்ள தோல்‌ பாதுகாக்கப்படும்‌ என்ற 
நம்பிக்கை உள்ளது. அதை மனதில்‌ கொண்டுதான்‌ அந்த குறிப்பிட்ட தன்மைகளைக்‌ 


104 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





கொண்ட சூரிய ஒளிக்‌ கிரணங்கள்‌ நம்‌ மீது படவேண்டும்‌ என்பதற்காகவே எந்த ஒரு 
தீட்டையும்‌ விலக்கிக்‌ கொள்ளும்‌ உத்தமமான காலம்‌ காலை 8 மணி 24 
நிமிடங்களுக்கு அதாவது ஸங்கவ காலம்தான்‌ என்பதாகவும்‌, அதனால்தான்‌ காலை 
8 மணி 24 நிமிடங்களுக்குப்‌ பிறகுதான்‌ குளிக்க வேண்டும்‌ என்பதான விசேஷ 
நடைமுறை இருந்துள்ளது என்பதாகவும்‌ சாஸ்திரங்கள்‌ கூறி உள்ளதான ஐதீகம்‌ 
உள்ளது. 


177) சூரியோதயம்‌ இடத்துக்கு இடம்‌ மாறுபட்டாலும்‌, பூமியிலே அப்படிப்பட்ட 
தனித்‌ தன்மைக்‌ கொண்ட கிரணங்கள்‌ விழும்‌ காலம்‌ காலை ஆறு மணிக்கு 
துவங்குவதால்தான்‌ பூமியிலே சாஸ்திரப்படி சூரியன்‌ ஆறு மணிக்கு உதயம்‌ 
ஆவதாக கூறி உள்ளார்கள்‌. சூரியோதயம்‌ இடத்துக்கு இடம்‌ மாறுபட்டாலும்‌, 
பூமியிலே தனித்தன்மைக்‌ கொண்ட சூரிய கிரணங்கள்‌ ௬மது பார்வைக்கும்‌ 
தெரியாமல்‌ உள்ளவை) ஆறு மணிக்குதான்‌ விழத்‌ துவங்குகின்றதாம்‌. இவற்றை 
எல்லாம்‌ விளக்கி எழுதி வைக்கப்படாவிடிலும்‌, வாய்‌ மொழி வாய்மொழியாக 
கூறப்பட்டு வரும்‌ நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ இவை இருந்திருந்தாலும்‌, நவீன 
கால விஞ்ஞான ஆராய்ச்சிகள்‌ மூலம்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டு உள்ள 
அர்த்தங்களும்‌ காரணங்களும்‌ மெல்ல மெல்ல தெரிய வருகின்றன. 


178) மேலே தொடரும்‌ முன்‌ ஒரு விஷயத்தை அனைவரும்‌ கவனத்தில்‌ 
கொள்ள வேண்டும்‌. இப்படிப்பட்ட தர்ம சாஸ்திர நெறிகளையும்‌ அவற்றின்‌ 
அர்த்தங்களையும்‌ நாம்‌ பண்டைக்‌ கால தேவ முனிவர்கள்‌, ரிஷிகள்‌, சித்தர்கள்‌ 
போன்றவர்களின்‌ அவரவர்‌ தர்க்க வாதங்கள்‌, மற்றும்‌ அவர்களால்‌ பிறருக்கு 
போதித்தவை மூலமே அறிகிறோம்‌. அப்படிப்பட்ட மகரிஷி மற்றும்‌ முனிவர்களில்‌ 
மனு, கர்கர்‌, கெளசிகர்‌, கோபிகர்‌, பராசரர்‌, யாக்யவால்யகர்‌, ஜமதக்னி, அன்கீரசர்‌, 
ஆபஸ்தம்பர்‌, அகஸ்தியர்‌, போகர்‌, வியாசர்‌, தேவலர்‌, காத்யாயனர்‌, போதாயனர்‌ 
போன்ற மாபெரும்‌ புருஷர்கள்‌ உள்ளதினால்‌ அவர்களின்‌ கூற்றுக்கள்‌ அனைத்துமே 
காரணம்‌ இன்றி இருந்திடாது என்பதை நாம்‌ நம்பித்தான்‌ ஆக வேண்டும்‌. அவற்றில்‌ 
சில ஆன்மீகத்தின்‌ அடிப்படையில்‌, தர்ம நெறியை போதிக்க இருந்தாலும்‌, 
பெரும்பாலானவை உள்‌ அர்த்தம்‌ கொண்டவையாக இருந்துள்ளன. அவை நமக்கு 
விளங்கவில்லை. அர்த்தம்‌ அற்றதாக நாம்‌ பல காலம்‌ கருதி வந்திருந்த பல 
விஷயங்கள்‌ தற்காலத்தில்‌ விஞ்ஞானத்தின்‌ அடிப்படையில்‌ அர்த்தம்‌ உள்ளதாக 
தெரிய வருகின்றன. 


179) அடுத்த கேள்வி, இரவு நேரத்தில்‌ ஒருவர்‌ இறந்து விட்டால்‌ அந்த 
குடும்பத்தினருக்கு தீட்டுக்‌ காலம்‌ எப்போது துவங்கும்‌ என்பதாகும்‌? 
சாஸ்திரங்களின்படி சூரியோதாயத்துக்கு பதினொன்றே கால்‌ நாழிகைகளுக்கு 
முன்னர்‌ ஒருவர்‌ இறந்து விட்டால்‌ அவர்‌ இறந்தது முதல்‌ நாள்‌ கணக்கில்‌ அடங்கும்‌. 
சூரியோதாயத்துக்கு பதினொன்றே கால்‌ நாழிகை என்பது பூமியில்‌ இரவு 1 மணி 
30 நிமிடத்தைக்‌ குறிக்குமாம்‌. 


180) ஆகவே ஒரு குடும்பத்தில்‌ இரவு 1.30 மணி வரை நேரத்தில்‌ யாராவது 
இறந்து விட்டால்‌ அவரது மரணம்‌ முதல்‌ நாளைய கணக்கில்‌ சேரும்‌. 1.30 மணிக்கு 


105 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





மேல்‌ இறந்தால்‌ மறுநாள்‌ கணக்கில்‌ சேருமாம்‌. தேவலோகக்‌ கணக்கின்படி காலை 
ஆறு மணி என்பது தேவலோகத்தில்‌ விடியற்காலை 4 மணி 30 நிமிடமாகுமாம்‌. 
அப்போது தேவலோகத்தில்‌ எழும்‌ சூரியனின்‌ ஒளிக்‌ கற்றைகள்‌ பூமிக்கு வந்து சேர 
1.30 நிமிடங்கள்‌ ஆகிறதாம்‌. அதாவது தேவலோகம்‌ மற்றும்‌ பூமியின்‌ நேரக்‌ 
கணக்கில்‌ சுமார்‌ 1.30 மணி நேர வேறுபாடு உள்ளது. அதனால்தான்‌ தேவலோகத்தில்‌ 
நடூ இரவு 12 மணி ஆகும்போது பூமியில்‌ அந்த நேரம்‌ இரவு 1.30 மணி என்பதாக 
உள்ளதினால்‌, சாஸ்திர நியதிகளை கணக்கிடுகையில்‌ பூமியில்‌ இரவு 1.30 மணிக்கு 
முன்னர்‌ உள்ள காலத்தை முதல்‌ நாள்‌ கணக்கிலும்‌ 1.30 மணிக்கு பின்‌ காலத்தை 
மறுநாள்‌ கணக்கிலும்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்கின்றார்கள்‌. 


தேவலோகத்தில்‌ 
தேவலோகத்தில்‌ இரவு 12 மணி. 
காலை 10.30 மணி காலை துவங்கும்‌ நேரம்‌ 








4 பூமியில்‌ 
இரவு 12 மணி. 
a காலை துவங்கும்‌ 
நேரம்‌ 
பூமியில்‌ மதியம்‌ 
12.00 மணி விடியற்காலை 


நேரம்‌ 1.30 மணி 


சாஸ்திரங்கள்படி தேவலோக, பூலோக கால வித்யாசம்‌ 


சாஸ்திரங்களில்‌ இரவு மரணம்‌ அடைந்தவர்கள்‌ மரண நேரத்தைக்‌ 
குறிப்பிடுகையில்‌, மரணம்‌ சூரியோதயத்துக்கு பதினொன்றே கால்‌ நாழிகைகளுக்கு 
முன்னர்‌ என்றால்‌ அது முதல்‌ நாள்‌ கணக்கே என்றும்‌, அதன்‌ பின்‌ இறந்தால்‌ மறு 
நாள்‌ கணக்கு என்றும்‌ கூறுகிறார்கள்‌. அதன்படி பூமியில்‌ இரவில்‌ ஒருவர்‌ 1.30 க்கு 
முன்னால்‌ இறந்து விட்டால்‌ அவர்‌ இறந்தது முதல்‌ நாள்‌ கணக்கில்‌ சேர்ந்து விடும்‌ 
என்று ஆகிறது. 


ஆனால்‌ விதி விலக்காக இந்த தீட்டு கணக்கு பக்ஷிணீ தீட்டு உள்ளவர்களுக்கு 
பொருந்ததாம்‌. பகலிலோ இரவிலோ எப்போது மரண செய்தி கிடைத்தாலும்‌, 
பக்ஷிணீ தீட்டு உள்ளவர்களுக்கு அந்த தீட்டு காலம்‌ 36 மணி நேரம்‌ மட்டுமே ஆகும்‌. 


180.1) சூரியோதயத்துக்கு பதினொன்றே கால்‌ நாழிகைகளுக்கு முன்னர்‌ 
என்பது முதல்‌ நாள்‌ கணக்கு என்பது எப்படி ஆகும்‌ ? தேவலோகக்‌ கணக்கின்படி 
ஒரு நாழிகை என்பது பூமியில்‌ 24 நிமிடங்கள்‌ ஆகும்‌. ஆகவே கீழுள்ள கணக்கை 
பாருங்கள்‌. 


106 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 
பதினொன்றே கால்‌ நாழிகை ௩% 24 நிமிடங்கள்‌ - 270 நிமிடங்கள்‌ 
270 நிமிடங்கள்‌ என்பது - 270 நிமிடங்கள்‌ /60 நிமிடங்கள்‌ - 4.30 மணி 
பூமியில்‌ சூரியோதயம்‌ - காலை 6.00 மணி 


ஆகவே சூரியோதயத்துக்கு முன்னால்‌ பதினொன்றே கால்‌ நாழிகை என்பது 
- சூரியோதயம்‌ காலை 6 மணியில்‌ இருந்து பதினொன்றே கால்‌ நாழிகை 4.30 மணி 
நேரத்தைக்‌ கழித்தால்‌ வருவது - 1.30 நிமிடங்கள்‌. அதாவது இரவு 1.30 மணி 
என்பதாகும்‌. 


181) ஒரு கிரஹஸ்தர்‌ சன்யாசி ஆகி விடுகிறார்‌ என்றால்‌ அவருடைய தாய்‌ 
மற்றும்‌ தந்தை அல்லது உறவினர்‌ இறந்தால்‌ அவருக்கு தீட்டுக்‌ காலம்‌ உண்டா 
என்றால்‌ இல்லை என்பதாக சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. சன்யாசியின்‌ தாய்‌ 
அல்லது தந்தை இறந்தால்‌ ஸந்யாசிக்கு ஸ்நானம்‌ மட்டுமே உண்டு. அதன்‌ காரணம்‌ 
அந்த சன்யாசியின்‌ உடலை அவர்கள்‌ ஈன்று எடுத்ததினால்‌ அந்த உடலுக்கு தர 
வேண்டிய மரியாதை ஆகும்‌ அந்த செயல்‌. தீட்டு கிடையாது. 





182) சாஸ்திரத்தின்படி பத்து நாள்‌ தீட்டு உள்ள ஆண்‌ ஒருவர்‌ நோயினால்‌ 
குளிக்க முடியாத நிலையில்‌ பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில்‌ கிடக்கிறார்‌. அப்படி 
என்றால்‌ அவருடைய தீட்டு எப்படி விலகும்‌? அப்படிப்பட்ட நோயாளியை எவராவது 
ஒருவர்‌ தொட்டு விட்டு குளிக்க வேண்டும்‌. குளித்தப்‌ பின்‌ மீண்டும்‌ தொட்டுவிட்டு 
குளிக்க வேண்டும்‌. இப்படியாக பத்து முறை தொட்டு விட்டு பத்து முறை 
குளித்தால்‌ நோயால்‌ படுத்துள்ளவரின்‌ தீட்டு விலகி விடுமாம்‌. அதென்ன பத்து 
முறை தொட்டு விட்டு பத்து தடவை குளிக்க வேண்டும்‌? நோயால்‌ 
படுத்திருப்பவருக்கு பதிலாக இன்னொருவர்‌ பத்து முறைக்‌ குளிப்பதின்‌ மூலம்‌ பத்து 
நாளைய கர்மாவில்‌ நோயால்‌ படுத்துள்ளவர்‌ கலந்து கொண்டு விட்டதாக தேவர்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்வார்களாம்‌. ஆனால்‌ அந்த நோயாளி நோய்‌ விலகி வீடு திரும்பியதும்‌ 
வீட்டில்‌ புண்ணியாஜனம்‌ செய்ய வேண்டும்‌. இது முழுமையாக நம்பிக்கையின்‌ 


107 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





அடிப்படையில்‌, தர்ம சாஸ்திர முறையில்‌ அமைந்த விதியாகும்‌, விஞ்ஞான 
பூர்வமான காரணம்‌ எதுவும்‌ கிடையாது. 





183) அது போலவே சாஸ்திரத்தின்படி பத்து நாள்‌ தீட்டு உள்ள பெண்‌ ஒருவர்‌ 
குளிக்க முடியாத நிலையில்‌ பாதிக்கப்பட்டு படுத்தப்‌ படுக்கையில்‌ கிடக்கிறார்‌. 
அப்படி என்றால்‌ அவருடைய தீட்டு எப்படி விலகும்‌? இவரை யாராவது ஒரு 
பெண்மணி 12 முறை தொட்டூ விட்டூ பன்னிரண்டு முறை குளித்து விட்டால்‌ 
அவளது தீட்டு விலகி விடுமாம்‌. ஆனால்‌ அந்த நோயாளி நோய்‌ விலகி வீடு 
திரும்பியதும்‌ விட்டில்‌ புண்ணியாஜனம்‌ செய்ய வேண்டும்‌. 


184) ஒருவர்‌ விட்டில்‌ சிரார்த்த காரியம்‌ நடைபெற்றுக்‌ கொண்டு இருக்கிறது. 
அந்த சிரார்தத்தை செய்பவருக்கு சிரார்த்தம்‌ நடந்து கொண்டு இருக்கும்போதே 
இன்னொரு இறப்பு தீட்டு வந்துவிட்டது எனும்‌ போது சிரார்த்தம்‌ முடிந்த 
பின்னர்தான்‌ அந்த தீட்டு துவங்கும்‌. 


185) எந்த ஒரு பிரும்மச்சாரிக்கும்‌ தீட்டு இல்லை. ஸ்நானம்‌ மட்டுமே 
உண்டு. 


186) ஒருவர்‌ பங்காளியின்‌ மரணத்‌ தீட்டை அனுஷ்டித்துக்‌ கொண்டு உள்ள 
காலத்தில்‌, அவர்கள்‌ செய்ய வேண்டிய குடும்ப சிரார்த்த தினம்‌ வந்து விட்டால்‌ 
அவர்கள்‌ அந்த தீட்டு முடியும்வரை அவர்கள்‌ சிரார்த்தம்‌ செய்யக்‌ கூடாது. 
பண்டிதரிடம்‌ அடுத்த தேதி கேட்டு சிரார்த்தம்‌ செய்ய வேண்டும்‌. 


187) திருமணம்‌ நடக்கும்போது, மணப்பெண்‌ அல்லது மாப்பிள்ளையின்‌ 
பெற்றோர்கள்‌ இறந்து விட்டால்‌, அந்த திருமணம்‌ முடிந்து, மணமக்களின்‌ 
கிரஹப்பிரவேச சடங்கும்‌ முடிந்து சுபமாக திருமண சடங்கை முடித்து வைக்கும்‌ 
சேஷ ஹோமம்‌ செய்யும்வரை அவர்களுக்கு தீட்டு கிடையாதாம்‌. 


188) சாதாரணமாக தீட்டு உள்ளவர்களின்‌ வீடுகளில்‌ உள்ள உணவு 
பண்டங்களை அந்த நாட்களில்‌ வேறு யாரும்‌ பயன்படுத்த மாட்டார்கள்‌. காரணம்‌ 
அந்த பொருட்களுக்கும்‌ தீட்டு உண்டு என்பதே. ஆனால்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ உள்ள 
தயிர்‌, பால்‌, நெய்‌, காய்கறிகள்‌, உப்பு, தேன்‌, மற்றும்‌ பழங்களுக்கு தீட்டு கிடையாது. 


108 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


அவற்றை யார்‌ மீதும்‌ படாமல்‌ அவர்கள்‌ விட்டில்‌ இருந்து எடுத்து வந்து 
மற்றவர்கள்‌ உபயோகிக்கலாமாம்‌. 


189) எத்தனை நாள்‌ தீட்டானாலும்‌ சரி, அந்த தீட்டு உள்ள காலத்தில்‌ கிரகணம்‌ 
வந்தால்‌ கிரகணம்‌ துவங்கி முடியும்வரை அங்குள்ளவர்களுக்கு தீட்டுக்‌ 
கிடையாதாம்‌. 


190) ஒரு குடும்பத்தில்‌ உள்ளவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ ஏழு ஆண்டுகள்‌ 
தொடர்ந்து பார்க்காமலும்‌, எந்த சம்மந்தமும்‌ இல்லாமல்‌ இருந்திருந்தால்‌ 
ஒருவருக்கொருவர்‌ குடும்பத்தில்‌ ஏற்படும்‌ மரணத்தில்‌ மற்றவர்களுக்கு ஸ்நானத்‌ 
தீட்டு மட்டுமே உண்டு. அவர்களுக்கு பத்து, மூன்று, ஒரு நாள்‌ தீட்டு போன்றவைக்‌ 
கிடையாதாம்‌. 





191) மரணம்‌ சடங்குகள்‌ நடக்கும்போது ஒருவருடைய தாயார்‌ அல்லது 
தந்தை மரணம்‌ அடைந்து விட்டார்‌. அதனால்‌ மகன்களுக்கும்‌ மகளுக்கும்‌ பத்து 
நாள்‌ தீட்டு வந்துள்ளது. அப்போது பத்து நாட்களுக்குள்‌ அவர்களது தந்தை அல்லது 
தாயாரும்‌ மரணம்‌ அடைந்து விட்டால்‌ மகன்களுக்கும்‌ மகளுக்கும்‌ மொத்தம்‌ 
எத்தனை நாள்‌ தீட்டு உண்டு? 


சாதாரணமாக ஒரு குடும்பத்தில்‌ தந்தை இறந்து விட்டார்‌ எனும்போது, 
தந்தை இறந்து பத்து நாட்களுக்குள்‌ தாயாரும்‌ இறந்து விட்டால்‌ தந்தைக்காக 
அனுஷ்டிக்கும்‌ தீட்டுக்‌ காலமான பத்து நாட்களுக்கு மேல்‌ தாயார்‌ மரணத்துக்காக 
ஒன்றரை நாள்‌ தீட்டு உண்டு. அதாவது தாயார்‌ இரவில்‌ இறந்து விட்டால்‌ பத்து 
நாட்களுக்கு மேல்‌ இரண்டு இரவு மற்றும்‌ ஒரு பகல்‌ அல்லது தாயார்‌ பகலில்‌ 
இறந்து விட்டால்‌ பத்து நாட்களுக்கு மேல்‌ இரண்டு பகல்‌ மற்றும்‌ ஒரு இரவு தீட்டு 
உண்டு. இருவரது மரணத்தினால்‌ ஏற்பட்ட இரண்டு தீட்டுக்களும்‌ அதாவது 
தந்தையின்‌ பத்து மற்றும்‌ தாயாரின்‌ ஒன்றரை நாள்‌ தீட்டு இரண்டும்‌ சேர்ந்தே 13 
ஆம்‌ நாள்‌ காரியத்துக்குள்‌ முடிவடைந்து விடுவதினால்‌ 13 ஆம்‌ நாள்‌ 
சுபஸ்வீகாரத்தோடு மொத்த தீட்டு காலமும்‌ விலகி விடும்‌. 


109 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





ஆனால்‌ தாயாரின்‌ மரணம்‌ சடங்குகள்‌ நடக்கும்‌ 11 அல்லது 12 ஆம்‌ நாள்‌ 
ஏற்பட்டால்‌ தந்தைக்கான சுபஸ்வீகாரம்‌ தந்தை இறந்துவிட்ட 14 ஆம்‌ நாள்தான்‌ 
செய்ய முடியும்‌. அன்றுதான்‌ இரண்டு தீட்டும்‌ விலகும்‌. 


அதே சமயம்‌ தாயாரின்‌ மரணம்‌ சடங்குகள்‌ நடக்கும்‌ 13 ஆம்‌ நாள்‌ ஏற்பட்டால்‌ 
தாயாருக்காக பத்து நாள்‌ தீட்டு உண்டு. ஆகவே 13 ஆம்‌ நாள்‌ தந்தைக்கு செய்ய 
வேண்டிய சுபஸ்வீகாரம்‌ தாயாரின்‌ சுபஸ்வீகாரத்துடன்‌ 26 ஆம்‌ நாள்தான்‌ செய்ய 
முடியும்‌. இது குறித்து வீட்டு புரோகிதர்‌ கூறும்‌ அறிவுரையின்‌ அடிப்படையில்‌ 
சுபஸ்வீகாரம்‌ செய்ய வேண்டும்‌. 


தந்தை மரண 
பத்து நாட்கள்‌ தட்டு. 
தந்தை சுபஸ்வீகாரம்‌ முடியும்‌ நாள்‌. 
மரணம்‌. இட்டும்‌ போய்விடும்‌ 


01223 45 6789 10 1112431415 16 1718 19 20 





















தாயார்‌ மரணம்‌ 
காரியங்கள்‌ முடிந்து தீட்டு போகும்‌ நாள்‌ 10 ஆம்‌ நாள்‌. 
பத்தாவது நாள்வரை என்று தாயார்‌ இறந்தாலும்‌ தாயாருக்காக 
இட்டு ஒன்றரை நாள்‌ மட்டுமே 
இரவில்‌ இறந்தால்‌ இரண்டு இரவு மற்றும்‌ ஒரு பகல்‌, 
பகலில்‌ இறந்தால்‌ இரண்டு பகல்‌ மற்றும்‌ ஒரு இரவு தட்டு 
என்றாலும்‌ அவை இரண்டுமே 13 ஆம்‌ நாள்‌ தந்தையின்‌ 
காரியங்கள்‌ முடிந்து சுபஸ்வீகாரம்‌ செய்ததும்‌ போய்‌ விடும்‌. 


















ஆனால்‌ பதினோராவது நாள்‌. தாயார்‌ । இறந்தால்‌ சுபஸ்வீகாரம்‌ 
14 ஆம்‌ நாள்‌ அன்றும்‌ பன்னிரண்டாம்‌ நாள்‌ இறந்தால்‌ 
சுபஸ்வீகாரம்‌ 15 ஆம்‌ நாள்‌ செய்தபின்னர்தான்‌ இட்டு போகும்‌. 











ஸூ 


தந்‌ைத தந்தை மரண 


மரணம்‌. பத்து நாட்கள்‌ தட்டு. 
சுபஸ்வீகாரம்‌ முடியும்‌ நாள்‌. 
இட்டும்‌ போய்விடும்‌ 


ஆனால்‌ இந்த நியதி மரணம்‌ சடங்குகள்‌ நடக்கும்போது தாயார்‌ இறந்து பத்து 
நாட்களுக்குள்‌ தந்தை இறந்த நிலைக்கு பொருந்துமா என்றால்‌, இல்லை என்பதே 
உண்மை. தாயாரின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு நடைபெறும்‌ பத்தாவது நாள்‌ காரியம்‌ 
முடியும்‌ முன்‌ அந்த பத்து நாட்களுக்குள்‌ தந்தை என்றைக்கு இறந்தாலும்‌ அவர்‌ 
இறந்த தினத்தில்‌ இருந்து பத்து நாள்‌ தந்தைக்கு தீட்டு காக்க வேண்டும்‌. தாயார்‌ 
இறந்த பத்தாவது நாளன்று தந்‌ைத இறந்தால்‌, தாய்‌ மற்றும்‌ தந்தைக்கான 
சுபஸ்வீகார காரியங்கள்‌ தாயார்‌ இறந்துபோன 20 நாட்களுக்குப்‌ பிறகே நடைபெறும்‌ 
என்பதினால்‌ தாய்‌ மற்றும்‌ தந்தைக்காக அனுஷ்டிக்கும்‌ தீட்டு காலம்‌ தாயாரின்‌ 
மரணத்துக்கு பின்‌ 23 ஆம்‌ நாள்‌ அன்று விலகும்‌. இந்த இரு நிலைகளிலும்‌ - 
அதாவது தாயார்‌ மற்றும்‌ தந்தை இருவருக்கும்‌ செய்ய வேண்டிய 11 மற்றும்‌ 12 


110 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


ஆம்‌ நாட்களுக்கான சடங்குகளை என்று செய்ய வேண்டும்‌ என்பதை விட்டு 
புரோகிதரிடம்‌ கேட்டு செய்ய வேண்டும்‌. 


தாயார்‌ மரண 


































பத்து நாட்கள்‌ தட்டு. 
தாயார்‌ சுபஸ்வீகாரம்‌ முடியும்‌ நாள்‌. 
மரணம்‌ இட்டும்‌ போய்விடும்‌ 
(1223 45 6 789 10 1112431415 16 17 18 19 20 21 22 23 2425 
க மண எண) உண்ணி [ணு கென [3 T 
| i | 1 | / ர்‌. 1 | t 
டால 111-1 தாயார்‌ மற்றும்‌ தந்தை 
CE பட ந தி இட்ட I) ESE) CEES TY Cm பட்டம்‌... EE (EES (ET ES இருவரின்‌ சுபஸ்வீகாரம்‌ 
டியும்‌ நாள்‌. 





தந்தை மரணம்‌. 
பத்து நாட்கள்‌ தட்டு. 





















192) ஒரு குடும்பத்தில்‌ தாயாரோ அல்லது தந்தையோ இறந்து விட அந்த 
குடும்பத்தில்‌ உள்ள மகன்களுக்கும்‌ திருமணம்‌ ஆகாத மகள்களுக்கும்‌ பத்து நாள்‌ 
தீட்டு வந்துவிட்டது. அந்த பத்து நாட்களுக்குள்‌ மகன்களில்‌ மனைவிகளோ இல்லை 
மகள்களோ இறந்து விட்டால்‌ குடும்பத்தில்‌ உள்ள மற்றவர்களுக்கு எத்தனை 
நாட்கள்‌ தீட்டு இருக்கும்‌? 


ஒருவருடைய தாயாரோ அல்லது தந்தையோ இறந்து விட்டதினால்‌ ஏற்பட்ட 
பத்து நாள்‌ தீட்டு முடிவதற்குள்‌, அந்த பத்து நாட்களுக்குள்‌ அவர்களுடைய 
மனைவியோ இல்லை, மகன்களோ இல்லை மகள்களோ இறந்து விட்டால்‌ முந்தய 
தீட்டோடு பிந்தைய தீட்டும்‌ போய்‌ விடும்‌. அதாவது தாயாரோ அல்லது தந்தையோ 
இறந்து விட்டதினால்‌ ஏற்பட்ட பத்து நாள்‌ தீட்டு முடியும்‌ அதே தேதியிலேயே 
மனைவியோ இல்லை, மகன்களோ இல்லை மகள்களின்‌ இறப்பினால்‌ ஏற்பட்ட 
தீட்டும்‌ விலகி விடும்‌. இந்த நிலையில்‌ சுபஸ்வீகாரத்துக்கு முன்னால்‌ குளித்ததும்‌ 
தீட்டு விலகும்‌. 13 நாட்களுக்கு மேல்‌ தீட்டு கிடையாது. 


193) தந்தையின்‌ முதல்‌ மனைவி உயிருடன்‌ இருக்கையில்‌ அவருடைய 
இரண்டாம்‌ மனைவி அல்லது மூன்றாம்‌ மனைவி என யார்‌ மரணம்‌ அடைந்தாலும்‌ 
தந்தையின்‌ மூலம்‌ பிறந்த பிள்ளைகள்‌ மற்றும்‌ பெண்களுக்கும்‌ பத்து நாட்கள்‌ 
தீட்டு உண்டாம்‌. ஆனால்‌ அந்த செய்தியை அவர்கள்‌ ஒரு வருடத்துக்குப்‌ பிறகு 
கேட்டால்‌ தீட்டு காலம்‌ மூன்று நாள்‌ மட்டுமே. 


194) மனைவி கர்பமாக இருந்தால்‌ அவளது கணவர்‌ சவத்தை சுமக்கவோ 
அல்லது தகனமோ செய்யக்‌ கூடாது. ஆனால்‌ அவர்களுடைய தாய்‌ மற்றும்‌ தந்தை 
அல்லது சந்ததி இல்லாத மூத்த சகோதரர்களின்‌ சவத்தை சுமக்க தடை இல்லை. 


195) ஒரு குடும்பத்தில்‌ ஏழு வயதுக்குள்‌ சிறுவனோ அல்லது சிறுமியோ 
மரணம்‌ அடைந்து விட்டால்‌ அதன்‌ சொந்த சகோதரர்களுக்கும்‌ சகோதரிகளுக்கும்‌ 


111 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தாய்‌ தந்தைக்கும்‌ மட்டுமே பத்து நாள்‌ தீட்டு உண்டு. அந்த குடும்பத்தின்‌ ஏழு 
தலைமுறையில்‌ உள்ள சகோதர சகோதரிகளுக்கு தீட்டுக்‌ கிடையாது. 





196) பல காலமாக போதிக்கப்பட்டு வந்திருந்த தர்ம சாஸ்திர நெறி 
முறைகளை ஆராய்ந்து அவற்றை தொகுத்து அளித்திருந்ததில்‌ காலம்‌ காலமாக 
முன்னோடியாக காட்டப்படுவது கிரந்த மொழியில்‌ எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படும்‌ 
“வைத்தியநாத தீக்ஷிதீயம்‌ ஆசெளச காண்டம்‌' என்பதாகும்‌. 


அதைத்‌ தவிர 17 ஆம்‌ நூற்றாண்டில்தமிழாசுர முனிவர்‌ என்பவர்‌ எழுதி 
உள்ள “ஆசெளச தீபிகை: 


1882 ஆம்‌ ஆண்டில்‌ யாழ்பாணத்தை சேர்ந்த வண்ணை மா. வைத்தியலிங்க 
பிள்ளை வெளியிட்டு உள்ள 'ஆசெளச தீபிகை, 


எழுநூறு வருடங்களுக்கு முன்னர்‌ சிதம்பரத்தில்‌ வாழ்ந்த அகோர 
சிவாச்சாரியார்‌ என்பவரினால்‌ ஆகம நூல்களில்‌ இருந்து எடுத்து தொகுக்கப்பட்டு 
எழுதப்பட்ட “அகோர சிவ பத்ததி' என்னும்‌ சைவ சமயக்‌ கிரியைகளுக்கான கை 
நூல்‌ 


மஞ்சன்குடி வெங்கடராம சாஸ்திரிகள்‌ எழுதிய “ஸம்க்ஷேே தர்ம 
சாஸ்திரம்‌: 


நித்யகாம்ய மஹாயக்ஞ சமிதியின்‌ 'ஆசெளசச்‌ சுருக்கம்‌: 


112 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


1933 ஆம்‌ ஆண்டு திருவையாறு ஸ்ரீநிவாஸ பிரஸ்‌ வெளியீடான 
'அபிநவாசெளச ஸங்கரஹம்‌: 


ஸ்ரீ ஜகத்குரு டிரஸ்ட்‌ வெளியீடான “இறப்பு தீட்டு” 


1937ல்‌ தஞ்சை மாவட்டம்‌ பாபனாசம்‌ தாலுகா கீழவிடயல்‌ கிராமம்‌ ஸ்ரீ ஆர்‌. 
முத்துசாமி அய்யர்‌ எழுதி வெளியிட்டுள்ள “வர்ணாஸ்ரம தர்ம சாஸ்திரம்‌: 


கொக்குவில்‌ வைதீககிரியாரத்னம்‌ மயிலணி பிரும்ம சோமாஸ்கந்த 
குருக்கள்‌ எழுதி உள்ள 'சிரார்த்த நியமங்கள்‌: மற்றும்‌ 


சென்னை திருவல்லிக்கேணி காரிமாறன்‌ கலைகாப்பகம்‌ வெளியிட்டு 
உள்ள *சூதகமும்‌ ஆசெளசமும்‌' எனும்‌ புத்தகம்‌ போன்றவற்றில்‌ மரணத்‌ தீட்டு 
மற்றும்‌ அதன்‌ சடங்குகள்‌ பற்றிய பல அரிய செய்திகள்‌ உள்ளன. 


இந்த பகுதியில்‌ கூறப்பட்டு உள்ள ஜனன தீட்டு, பிறப்பு தீட்டு காலம்‌ 
மற்றும்‌ அந்த திட்டுக்களை யார்‌ கடைபிடிக்க வேண்டும்‌ போன்ற விவரங்களை 
மேல்‌ கூறிய நூல்களில்‌ காணப்பட்ட செய்திகளின்‌ அடிப்படையில்‌ தொகுத்து 
எழுதி உள்ளேன்‌. பண்டை காலத்தில்‌ பிரசுரிக்கப்பட்டூுள்ள புத்தகங்களில்‌ 
காணப்படும்‌ பல செய்திகள்‌ எளிதில்‌ பாமர மக்களுக்கு விளங்காத 
பண்டைக்கால பிராமணீய தமிழ்‌ மொழியில்‌ எழுதப்பட்டு உள்ளதினால்‌, பல 
வார்த்தைகளுக்கான விளக்கத்தை அகராதிகளில்‌ தேடித்‌ பார்த்து என்னால்‌ 
முடிந்தவரை அவை அனைத்தையும்‌ விளக்கி உள்ளேன்‌ என்பதினால்‌ இவற்றில்‌ 
குறை அல்லது தவறு இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆகவே அப்படிப்பட்ட 
பிழைகளை சுட்டிக்‌ காட்டினால்‌ அவற்றை மாற்றி அமைக்க உதவும்‌. 


197) தீட்டு யாருக்கு எத்தனை நாட்கள்‌? 


தீட்டு என்பது என்ன, அவற்றின்‌ பொது விதி முறைகள்‌ என்பவை 
அனைத்தையும்‌ ஏற்கனவே முந்தைய பாகங்களில்‌ விளக்கி உள்ளேன்‌. குழந்தை 
பிறந்தால்‌ அதனால்‌ ஏற்படுவது ஜனன அல்லது பிறப்பு தீட்டு எனப்படும்‌. 
மரணத்தினால்‌ ஏற்படும்‌ தீட்டு இறப்பு தீட்டு என்றும்‌ கூறப்படும்‌. 


198) ஜனன தீட்டு அல்லது பிறப்பு தீட்டு காலம்‌:- 


பங்காளிகளில்‌ (ஸபிண்டர்கள்‌ அல்லது 'க்ஞாதி' அல்லது *தாயாதிகள்‌ 
என்பார்கள்‌ ஒருவர்‌ வீட்டில்‌ பிள்ளை பிறந்தால்‌ பங்காளிகள்‌ அனைவருக்கும்‌ 
விழுப்பு தீட்டு என்பது உண்டு. அவர்கள்‌ விட்டில்‌ சமைத்து சாப்பிடலாம்‌. ஆனால்‌ 
பூஜைகளும்‌ புனஸ்காரங்களை செய்ய முடியாது. அந்த பத்து நாள்‌ தீட்டு 
இடைவெளியில்‌ சிரார்த்தம்‌ வந்து விட்டால்‌ தீட்டுக்‌ காலமான பத்து நாட்கள்‌ 
முடிந்தது பதினோராவது நாள்தான்‌ சிரார்த்தம்‌ செய்யலாம்‌. 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


198.1) தீட்டு போகும்‌ நாளில்‌ எட்டரை மணிக்கு மேல்தான்‌ ஸ்நானம்‌ செய்ய 
வேண்டும்‌. அதற்கு முன்‌ ஸ்நானம்‌ செய்தால்‌ தீட்டு விலகாது. 


199) கீழ்கண்டவர்களுக்கு பத்து நாட்கள்‌ பிரசவ தீட்டு உள்ளது . 

சிசுவின்‌ தந்தை, தாய்‌ 

சிசுவின்‌ உடன்‌ பிறந்த சகோதரர்கள்‌ மற்றும்‌ அவர்களது மனைவிகள்‌ 

சிசுவின்‌ தந்தையின்‌ அனைத்து மனைவிகளுக்கும்‌ *(*சிசுவை பெற்றவளைத்‌ 
தவிறஇளையாள்‌ மற்றும்‌ மூத்தாள்‌ எனப்படும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
மனைவிகளை வைத்திருந்தால்‌) பிறந்த மகன்கள்‌ (ஒன்றுவிட்ட சகோதரர்கள்‌) 
மற்றும்‌ அவர்களது மனைவிகள்‌ 

சிசுவின்‌ தந்தையின்‌ சகோதரர்கள்‌ (சிசுவின்‌ பெரியப்பா மற்றும்‌ சித்தப்பா) 


சிசுவின்‌ தந்தையின்‌ தந்தை (பிதாமஹர்‌) அவர்‌ மனைவி (பிதாமஹ்‌ 


தந்தையின்‌ மாற்றாம்‌ தாய்க்கு பிறந்த ஆண்கள்‌ (தந்தையின்‌ பின்னோதர 
சகோதரர்கள்‌) மற்றும்‌ அவர்களது மனைவிகள்‌ 


குழந்தை பெற்றவளின்‌ பெற்றோருக்கு 3 நாள்‌ தீட்டு 


யாருடைய விட்டிலோ அல்லது அவர்களது செலவிலோ பிரஸவம்‌ நடந்தால்‌ 
அப்படி செலவு செய்தவர்களுக்கு ஒரு நாள்‌ தீட்டுண்டு. 


பெண்‌ குழந்தையைப்‌ பெற்றவளுக்கு 40 நாட்கள்‌ தீட்டு 
ஆண்‌ குழந்தையைப்‌ பெற்றவளுக்கு 30 நாட்கள்‌ தீட்டு 


விட்டில்‌ உள்ள கன்னி பெண்களுக்கும்‌, பிரும்மச்சாரிகளுக்கும்‌, உபநயனம்‌ 
ஆகாத பிள்ளைகளுக்கும்‌ தீட்டு கிடையாது 


200) மரண தீட்டூ காலம்‌:- 
200.1) பத்து நாள்‌ தீட்டு (ஒரு குடும்பத்தினருக்கு) 


ஒரு குடும்பத்தினருக்கு கீழ்‌ கண்டவர்களின்‌ மரணத்தினால்‌ பத்து நாட்கள்‌ 
தீட்டு உண்டு. 


தந்தை, தாய்‌ 


114 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


உடன்‌ பிறந்த சகோதரர்கள்‌ஸமானோதர சகோதரர்கள்‌ என்பார்கள்‌, 
அவர்களது மனைவிகள்‌ 


உடன்‌ பிறந்த சகோதரர்களின்‌ ஏழு வயதுக்கு மேல்‌ ஆன ஆண்‌ மகன்கள்‌ 
உடன்‌ பிறந்த திருமணம்‌ ஆகாத சகோதரிகள்‌ 


தந்தைக்கு எத்தனை மனைவிகள்‌ (ஸபத்னீமாதாக்களின்‌) இருந்தாலும்‌ 
அவர்களுடைய மகன்கள்‌ (அவர்களை 'பின்னோதர சகோதரர்கள்‌ அதாவது தனது 
தந்தை மூலம்‌ மாற்றாம்‌ தாய்க்கு பிறந்த ஆண்கள்‌ என்பார்கள்‌) 


தந்தையின்‌ தாய்‌ மற்றும்‌ தந்தை (தந்தை வழி பாட்டி மற்றும்‌ தாத்தா) 


தந்தையின்‌ சகோதரர்கள்‌ மற்றும்‌ அவர்களது மனைவிகள்‌ 
(பெரியப்பா,பெரியம்மா, சித்தப்பா மற்றும்‌ சித்தி) 


தந்‌ைத வழி பெரியப்பா மற்றும்‌ சித்தப்பாவின்‌ மகன்களும்‌ (பின்னோத்ரன்‌ 
அல்லது ஒன்றுவிட்ட சகோதரர்கள்‌ என்பார்கள்‌) அவர்களது மனைவிகளும்‌ 


தந்‌ைத வழி பெரியப்பா மற்றும்‌ சித்தப்பாவின்‌ மகன்களின்‌ மகன்கள்‌ 
(பேரன்கள்‌ அதாவது பெளத்ரன்‌ என்பார்கள்‌) மற்றும்‌ அவர்களது மனைவிகள்‌ 


தந்‌ைத வழி பெரியப்பா மற்றும்‌ சித்தப்பாவின்‌ திருமணம்‌ ஆகாத 
மகள்கள்‌(ஒன்று விட்ட சகோதரிகள்‌) 


குடும்பத்து ஆண்களுக்கு பிறந்து ஏழு வயதுக்கு மேல்‌ ஆன ஆண்‌ குழந்தை 


குடும்பத்து ஆண்களுக்கு பிறந்து ஏழு வயதுக்கு கீழ்‌ உள்ள பூணூல்‌ போட்ட 
ஆண்‌ குழந்தை (ஏழு வயதுக்கு கீழ்‌ உள்ள பூணூல்‌ போடாத ஆண்‌ குழந்தை 
இறந்தால்‌ தீட்டு கிடையாது. ஸ்னானம்‌ மட்டுமே உண்டு) 


7 தலை முறை தந்தை வழி பங்காளிகள்‌ (ஒரு ஆணுக்கு பிறக்கும்‌ ஆண்‌ 
குழந்தைகள்‌, அந்த ஆண்‌ குழந்தைகளுக்குப்‌ பிறக்கும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌ என 
வரிசையாக வரும்‌ சந்ததியில்‌ ஏற்படும்‌ அனைத்துக்‌ கிளைகளிலும்‌ உள்ள 
*-ஆண்கள்‌ அனைவரும்‌ “ஸ்பிண்டர்கள்‌ அல்லது 'க்ஞாதி'அல்லது 
'தாயாதிகள்‌'எனப்படு வர்‌). 


பத்து நாள்‌ தீட்டு செய்தியை பத்து நாட்களுக்குப்‌ பிறகு அடுத்த மூன்று 
மாதங்களுக்குள்‌ கேட்டால்‌ அந்த மரணத்திற்கு மூன்று நாள்‌ தீட்டு மட்டுமே 
உண்டு. அதே மரண செய்தியை ஆறு மாதங்களுக்கு பிறகு கேட்டால்‌ ஒரு நாள்‌ 
தீட்டு மட்டுமே உண்டு. அதே செய்தியை ஒரு வருடத்துக்கு பிறகு கேட்டால்‌ 
தீட்டே கிடையாது. ஸ்நான தீட்டு மட்டுமே உண்டு. 


115 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தாயார்‌ மற்றும்‌ தந்தையின்‌ தீட்டை ஒரு வருடத்துக்குப்‌ பிறகும்‌ எப்போது 
கேட்டாலும்‌ மூத்த மகனுக்கு மட்டும்‌ பத்து நாள்‌ தீட்டு உண்டு. அதை 
போலவேதான்‌ கணவர்‌ தீட்டை ஒரு வருடத்துக்குப்‌ பிறகும்‌ எப்போது 
கேட்டாலும்‌ மனைவிக்கு பத்து நாள்‌ தீட்டு உண்டு. 


200.2) பத்து நாள்‌ தீட்டு (ஸ்வீகாரம்‌ போன ஆண்‌ மகனுக்கு) 


ஒரு குடும்பத்து ஆண்‌ மகன்‌ இன்னொருவருக்கு ஸ்வீகாரமாகி விட்டால்‌ 
ஸ்வீகாரம்‌ போன ஆண்‌ மகனுக்கும்‌ அவனது மனைவிக்கும்‌ ஸ்வீகரித்த தந்தை 
மற்றும்‌ ஸ்வீகரித்த தாயாரின்‌ மரணம்‌. (குறிப்பு:- ஒருமுறை இன்னொருவருக்கு 
ஸ்வீகாரம்‌ போய்‌ விட்டால்‌ சாஸ்திரங்களின்படி ஸ்வீகாரம்‌ எடுத்தவர்களே 
அவர்களுடைய தாயார்‌ மற்றும்‌ தந்தை ஆவார்கள்‌) 


7 தலை முறை ஸ்வீகரித்த தந்‌ைத வழி பங்காளிகள்‌ (ஒரு ஆணுக்கு 
பிறக்கும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌, அந்த ஆண்‌ குழந்தைகளுக்குப்‌ பிறக்கும்‌ ஆண்‌ 
குழந்தைகள்‌ என வரிசையாக வரும்‌ சந்ததியில்‌ ஏற்படும்‌ அனைத்துக்‌ 
கிளைகளிலும்‌ உள்ள. ஆண்கள்‌ அனைவரும்‌ “ஸபிண்டர்கள்‌ அல்லது 
'தாயாதிகள்‌' அல்லது 'க்ஞாதி'அல்லது “பங்காளிகள்‌ எனப்படுவற்‌). 


200.3) பத்து நாள்‌ தீட்டூ (குழந்தை மரணம்‌) 

ஒரு குடூம்பத்து ஆண்களுக்கு பிறந்து பத்து நாட்களே ஆன ஆண்‌ குழந்தை 
அல்லது மணமாகாத பெண்‌ குழந்தை என எந்த குழந்தை இறந்தாலும்‌ 
கீழ்கண்டவர்களுக்கு மட்டும்‌ பத்து நாள்‌ தீட்டு. 

இறந்த குழந்தையின்‌ தந்தை, தாய்‌, மற்றும்‌ மணமான சகோதரர்கள்‌ மற்றும்‌ 
பின்னோதர சகோதரர்கள்‌ (அதாவது தனது தந்தை மூலம்‌ மாற்றாம்‌ தாய்க்கு 


பிறந்த ஆண்கள்‌ என்பார்கள்‌) 


200.4) மூன்று நாள்‌ தீட்டு (குடும்பத்து ஆண்கள்‌ மற்றும்‌ திருமணம்‌ ஆகாத 
பெண்களுக்கு) 


ஒரு குடும்ப ஆண்கள்‌ மற்றும்‌ திருமணம்‌ ஆகாத பெண்களுக்கு கீழ்‌ 
கண்டவர்களின்‌ மரணத்தினால்‌ மூன்று நாட்கள்‌ தீட்டு உண்டு. 


தாயின்‌ தந்தை (தாத்தா ௦ மாதாமஹர்‌ என்பார்கள்‌) 
தாயின்‌ தாய்‌ (பாட்டி ॥ மாதாமஹீ என்பார்கள்‌ ) 


தாயார்‌ வழி மாமா, மாமி (தாயாரின்‌ சகோதரர்களை மாதுலன்‌ என்பார்கள்‌, 
அவர்களின்‌ மனைவிகளை :மாதுலானி என்பார்கள்‌) 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 
தந்தையின்‌ சகோதரிகள்‌ (அத்தை) 

மாமனார்‌, மாமியார்‌ 

தாயின்‌ சகோதரிகள்‌ (சித்தி, பெரியம்மா மற்றும்‌ அவர்களின்‌ கணவர்கள்‌) 
விவாகமான சகோதரிகள்‌. 

சகோதரியின்‌ பூணூல்‌ போட்ட மகன்‌ (மருமகன்‌) 

மகளின்‌ உபநயனம்‌ ஆன பேரன்‌ (அவனை *தெளஹித்ரன்‌': என்பார்கள்‌) 
திருமணம்‌ ஆன மகள்கள்‌ 


சகோதரர்களை அந்த குடும்பத்தில்‌ இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு 
ஸ்வீகாரம்‌ போன ஆண்‌ மகன்‌ 


பங்காளிகளின்‌ (ஸபிண்டர்கள்‌' அல்லது 'க்ஞாதி' அல்லது 'தாயாதிகள்‌ 
'என்பார்கள்‌) திருமணம்‌ ஆகாத பெண்கள்‌. 


பங்காளிகளின்‌ பூணூல்‌ போட்டாலும்‌ போடாவிடிலும்‌ ஏழு வயதான 
பிள்ளைகள்‌ 


ஏழு வயதுக்குள்‌, உபநயனம்‌ ஆகாத மகன்‌ மரணம்‌. -பெற்றெடுத்த தாய்‌ 
மற்றும்‌ தந்தைக்கு மட்டும்‌ தீட்டு 


பல்‌ முளைக்காத சிசு மரணம்‌. -பெற்றெடுத்த தாய்‌ மற்றும்‌ தந்தைக்கு மட்டும்‌ 
3 நாட்கள்‌ தீட்டு 


மூன்று நாள்‌ தீட்டு செய்தியை மூன்று நாட்களுக்குப்‌ பிறகு அடுத்த பத்து 
நாட்களுக்குள்‌ கேட்டால்‌ ஒரு நாள்‌ தீட்டு மட்டுமே உண்டு. அதே செய்தியை 
பத்து நாட்களுக்குப்‌ பிறகு கேட்டால்‌ தீட்டே கிடையாது. ஸ்நான தீட்டு மட்டுமே 
உண்டு. 


200.5) மூன்று நாள்‌ பிறந்த வீட்டு தீட்டு (ஸ்வீகாரம்‌ போன ஆண்‌ மற்றும்‌ 
பெண்‌) 


ஒரு குடும்பத்து ஆண்‌ மகன்‌ இன்னொருவருக்கு ஸ்வீகாரமாகியிருந்தாலும்‌, 
ஸ்வீகாரம்‌ போன ஆண்‌ மகனை பெற்றெடுத்த தாயார்‌ (ஜனநீ என்பார்கள்‌), 
தகப்பனார்‌ (ஜனக பிதா என்பார்கள்‌) மரணத்தில்‌ ஸ்வீகாரம்‌ போன அந்த ஆண்‌ 
மகனுக்கு மூன்று நாள்‌ தீட்டு உண்டு. 


117 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


ஒரு குடும்பத்து பெண்‌ இன்னொருவருக்கு ஸ்வீகாரமாகியிருந்தாலும்‌, 
ஸ்வீகாரம்‌ போன பெண்ணை பெற்றெடுத்த தாயார்‌ (ஜனநீ என்பார்கள்‌) மரணத்தில்‌ 
ஸ்வீகாரம்‌ போன அந்த பெண்ணிற்கு மூன்று நாள்‌ தீட்டு உண்டு. 


வேறு கோத்திரத்தில்‌ வேறு யாருக்காவது தத்புத்திரியாக ஸ்வீகாரமாக 
கொடுக்கப்பட்ட பெண்‌ ஸ்வீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டு விட்ட விட்டிற்கு சென்றாலும்‌, 
சில காரணங்களினால்‌ பிறந்த விட்டிலேயே தங்கி இருந்தாலும்‌ அவளுக்கு 
திருமணம்‌ ஆகும்வரை மட்டுமே தன்னை பெற்று எடுத்திருந்த தாயார்‌ (ஜனநீ) 
மற்றும்‌ தந்தை (ஜனக பிதா) மற்றும்‌ சகோதர சகோதரிகளின்‌ மரணத்தில்‌ மூன்று 
நாட்கள்‌ தீட்டு அவளுக்கு ஸ்வீகாரம்‌ தரப்பட்ட விட்டில்‌ இருந்து திருமணம்‌ செய்து 
தரப்படும்வரைதான்‌ உண்டு. 


ஸ்வீகாரம்‌ தரப்பட்ட விட்டில்‌ இருந்து திருமணம்‌ ஆகிச்‌ சென்று விட்டால்‌ 
அவளுக்கு பிறந்த விட்டின்‌ மரணங்களில்‌ செய்தி கேட்டதும்‌ பந்து எனப்படும்‌ 
உறவினர்‌ ஸ்நானம்‌ மட்டுமே உண்டு. வேறு எந்த தீட்டும்‌ கிடையாது. ஆனால்‌ 
ஸ்வீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ளவர்களின்‌ குடும்பத்‌ தீட்டுக்கள்‌ அனைத்தும்‌ உண்டு. 


200.6) மூன்று நாள்‌ பிறந்த வீட்டு தீட்டு (திருமணம்‌ ஆகி சென்று விட்ட 
பெண்களுக்கு) 


மணமாகி விட்ட பெண்‌ புகுந்த விட்டுக்குச்‌ சென்றதும்‌ அவர்கள்‌ கோத்திரத்தை 
சார்ந்தவள்‌ ஆகி விடுவதினால்‌ அவர்களுக்கு பிறந்த விட்டின்‌ ஒரு சில தீட்டுக்கள்‌ 
மட்டுமே உண்டு. திருமணம்‌ ஆகி புகுந்த விட்டுக்கு சென்று விட்ட பெண்களுக்கு 
பிறந்த விட்டில்‌ கீழ்‌ கண்டவர்கள்‌ மரணத்தினால்‌ மூன்று நாள்‌ தீட்டு உள்ளது. 


உடன்‌ பிறந்த சகோதரன்‌(ஸுமானோதர சகோதரர்கள்‌ என்பார்கள்‌) 


உடன்‌ பிறந்த சகோதரனின்‌(ஸமானோதர சகோதரர்கள்‌ என்பார்கள்‌) பூணூல்‌ 
போட்ட மகன்‌ (மருமகன்‌) 


தனது தந்தையின்‌ இளையாள்‌ மற்றும்‌ மூத்தாள்‌ எனப்படும்‌ பிற மனைவிகள்‌ 
(ஸ்பத்னீ மாதா என்பார்கள்‌) 


புகுந்த வீட்டுக்கு சென்று விட்ட திருமணம்‌ ஆன பெண்ணுக்கு மேல்‌ 
கூறப்பட்டு உள்ள பிறந்த வீட்டு மூன்று தீட்டுகளைத்‌ தவிர, புகுந்த வீட்டின்‌ ஒன்று 
முதல்‌ பத்து நாட்களுக்கான அனைத்து தீட்டுகளும்‌ உண்டு. 

200.7) பக்ஷிணீ தீட்டு ஒன்றரை நாள்‌): 


பக்ஷிணீ என்பது 90 நாழிகைகள்‌ கொண்ட காலம்‌. அதாவது 36 மணி நேர 
காலம்‌ ஆகும்‌. நாழிகை என்பது பண்டைய கால சாஸ்திர அளவாகும்‌. ஆனால்‌ 
தற்காலத்தில்‌ அவை நிமிடங்களாக கூறப்படுகின்றது. பண்டைய கால அளவின்படி 


118 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





பகல்‌ பொழுது என்பது முப்பது நாழிகை மற்றும்‌ இரவு என்பது முப்பது நாழிகை 
ஆகும்‌. ஆகவே பகலும்‌ இரவும்‌ சேர்ந்து அறுபது நாழிகைகள்‌, அதாவது 24 மணி 
நேரம்‌ ஆகின்றது. 


பக்ஷிணீ தீட்டு காலம்‌ என்பது இரண்டு பகலும்‌ ஓர்‌ இரவும்‌ அல்லது இரண்டு 
இரவும்‌ ஒரு பகலும்‌ கொண்ட நேரம்‌ ஆகும்‌. பக்ஷிணீ தீட்டிற்கு சாஸ்திர விதி 
நேரத்தை கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்வது இல்லை. இரவு அல்லது பகல்‌ என்ற 
கணக்கையே வைத்து வந்தார்கள்‌. ஆகவே பகலிலோ இரவிலோ எப்போது மரண 
செய்தி கிடைத்தாலும்‌, பக்ஷிணீ தீட்டு உள்ளவர்களுக்கு அந்த தீட்டு காலம்‌ 36 மணி 
நேரம்‌ மட்டுமே ஆகும்‌. ஆனால்‌ சாஸ்திரங்கள்படி இரவில்‌ தீட்டு போகாது என்பது 
நியமம்‌ என்பதினால்‌, பக்ஷிணீ தீட்டு உள்ளவர்களுக்கு காலையில்‌ மரண தீட்டு 
கிடைத்தால்‌ ஒரு இரவு அதிகம்‌ தீட்டு காக்க வேண்டி உள்ளது. கீழுள்ள படம்‌ இரு 
வகையிலான பக்ஷிணீ தீட்டு காலத்தை விளக்கும்‌. 


பக்ஷிணி தீட்டை 36 மணி நேரத்துக்குப்‌ பிறகு பத்து நாட்களுக்குள்‌ 
கேட்டால்‌ ஒரு பக்ஷிணி காலமே தீட்டு உண்டு. அதாவது காலையில்‌ கேட்டால்‌ 
ஒரு பகல்‌ தீட்டு , இரவில்‌ கேட்டல்‌ ஒரு இரவு தீட்டு. இரண்டுமே மறுநாள்‌ 
காலை குளித்தால்‌ விலகிவிடும்‌. ஆனால்‌ பத்து நாட்களுக்குப்‌ பிறகு கேட்டால்‌ 
ஸ்நான தீட்டு மட்டுமே உண்டு. 


பகல்‌ இரவு பகல்‌ இரவு பகல்‌ இரவு பகல்‌ 


முதல்‌ இரண்டாம்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
நாள்‌ நாள்‌ நாள்‌ நாள்‌ 























தட்டு தீட்டு 
தெரியும்‌ 1 தெரியும்‌ 2 
நேரம்‌ நேரம்‌ 
சச =m, 
அது ந. [ந ் ்ீ். 
1 Hi 2 ப்‌ » 3 முதல்‌ Hi 4 1 FS க 
முதல்‌ ம்‌ ன்றாம்‌ நான்காம்‌ ல இரண்டாம்‌ மூன்றாம்‌ ந 
கான்‌ அண்‌ வ ன்‌ ன்‌ நாள்‌ நாள்‌ நாள்‌ நாள்‌ 
பக்ஷிணீ ஒட்டு கால பக்ஷிணீ ஒட்டு கால 






அளவு (36 மணி நேரம்‌) 





கட்டு விலகும்‌ நாள்‌ (நேரம்‌) | எவ 66 மணி நேரம்‌) 


சிண சசிக | விடியற்காலை 6.00 மணி 


தட்டு விலகும்‌ நாள்‌ (நேரம்‌) 
சிக தணிகை, அரிய, | விடியற்காலை 6.00 மணி 


முதல்‌ இரண்டாம்‌ 
நாள்‌ நாள்‌ 


200.8) ஒன்றரை நாள்‌ பக்ஷிணீ தீட்டு குடும்பத்து ஆண்கள்‌ ) 





(4) அத்தையின்‌ பிள்ளை அல்லது பெண்‌ 
(௦) மாமனின்‌ பிள்ளை அல்லது பெண்‌ 


(9 தாயின்‌ சகோதரியின்‌ (சித்தி மற்றும்‌ பெரியம்மாவின்‌) பெண்கள்‌ மற்றும்‌ 
பிள்ளைகள்‌ 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 





(0) தன்‌ உடன்‌ பிறந்த சகோதரனின்‌ (ஸமானோதர சகோதரர்கள்‌ 
என்பார்கள்‌) மணமான பெண்‌ 


(௪) தன்‌ உடன்பிறந்த சகோதரியின்‌ பெண்‌ மருமாள்‌) 

(0 தன்‌ பிள்ளையின்‌ மகள்‌ (பெளத்ரீ- பேத்தி என்பார்கள்‌) 

(9) பெண்‌ வயிற்றுப்‌ பெண்‌ (தெளஹித்ரி - பேத்தி என்பார்கள்‌) 
(ஈ) பெண்ணின்‌ உபனயனமாகாத மகன்‌ (தெளஹித்ரன்‌ - பேரன்‌ என்பார்கள்‌) 
ு தன்‌ சகோதரியின்‌ உபனயனமாகாத மகன்‌ மருமான்‌. 

200.9) ஒன்றரை நாள்‌ பக்ஷிணீ தீட்டு (பெண்கள்‌):- 

தந்‌ைத வழி பெரியப்பா மற்றும்‌ பெரியம்மா 

தந்‌ைத வழி சித்தப்பா மற்றும்‌ சித்தி 

தாய்‌ வழி சித்தப்பா மற்றும்‌ சித்தி 

தாய்‌ வழி பெரியப்பா மற்றும்‌ பெரியம்மா 

மாமன்‌ (தாயின்‌ சகோதரர்‌) 

மாமி தூயின்‌ சகோதரரின்‌ மனைவி) 

அத்தை குந்தையின்‌ சகோதரி) 

அத்தையின்‌ மகன்களும்‌, மகள்களும்‌ 

மாமனின்‌ மகன்களும்‌, மகள்களும்‌ 

தாய்‌ வழி சித்தி மகன்களும்‌, மகள்களும்‌ 

தாய்‌ வழி பெரியம்மா மகன்களும்‌, மகள்களும்‌ 

தந்தை வழி சித்தி மகன்களும்‌, மகள்களும்‌ 

தந்‌ைத வழி பெரியம்மாவின்‌ மகன்களும்‌, மகள்களும்‌ 


தந்தையின்‌ தந்தை (பிதாமகன்‌) 


120 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 


தந்தையின்‌ தாய்‌ (பிதாமஹி, 

தாயின்‌ தந்தை (மாதாமஹன்‌) 

தாயின்‌ தாயார்‌ மாதாமஹீ) 

தன்னுடன்‌ பிறந்த சகோதரிகள்‌ மற்றும்‌ அவர்களின்‌ கணவர்கள்‌ 

சகோதரியின்‌ பெண்கள்‌ 

சகோதரனின்‌ மகன்கள்‌ (மருமான்‌) 

புகுந்த வீட்டுக்கு சென்று விட்ட திருமணம்‌ ஆன பெண்ணுக்கு 200.6 பத்தியில்‌ 
கூறப்பட்டு உள்ள பிறந்த வீட்டு மூன்று தீட்டுகளைத்‌ தவிர, புகுந்த வீட்டின்‌ ஒன்று 
முதல்‌ பத்து நாட்களுக்கான தீட்டுக்கள்‌ மட்டுமே உண்டு. 

200.10) ஒரு நாள்‌ தீட்டு (ஆண்கள்‌); 

தனது மனைவியின்‌ சகோதரர்கள்‌ (மைத்துனர்கள்‌ என்பார்கள்‌) 

மனைவி இறந்து விட்டால்‌ மாமனார்‌ மற்றும்‌ மாமியார்‌ 

பங்காளிகளின்‌ (க்ஞாதி, ஸபிண்டர்கள்‌ மற்றும்‌ தாயாதி என்றும்‌ 
கூறுவார்கள்‌) 

இரண்டு வயதுக்கு மேல்‌ ஆறு வயதுக்குள்‌ ஆன திருமணம்‌ ஆகாத மகன்கள்‌. 

ஸ்பத்னீ மாதாக்களின்‌ சகோதரர்கள்‌ (தந்தைக்கு எத்தனை மனைவிகள்‌ 
இருந்தாலும்‌ அந்த இளைய, மூத்தாள்‌, தாயார்களுக்கு ஸபத்னீ மாதாக்கள்‌ 
என்று பெயர்‌) 

ஸுபத்னீ மாதாக்களின்‌ சகோதரரின்‌ மகன்கள்‌ 

ஸ்பத்னீ மாதாக்களின்‌ சகோதரரின்‌ மகள்கள்‌ 

ஸ்பத்னீ மாதாக்களின்‌ சகோதரிகள்‌ 

ஸுபத்னீ மாதாக்களின்‌ சகோதரியின்‌ மகன்கள்‌ 


ஸ்பத்னீ மாதாக்களின்‌ சகோதரியின்‌ மகள்கள்‌ 


ஸபத்னீ மாதாக்களின்‌ மகள்கள்‌ (கனக்கு ஒன்று விட்ட சகோதரி) 


121 














மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 

ஸபத்னீ மாதா வழி ஒன்றுவிட்ட சகோதரியின்‌ மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 

ஸபத்னீ மாதாக்களின்‌ மகன்கள்‌ (தனக்கு ஒன்று விட்ட சகோதரன்‌) 

ஸூபத்னீ மாதாக்களின்‌ தாய்‌ மற்றும்‌ தந்தை 

200.11) ஒரு நாள்‌ தீட்டு (ஸ்வீகாரம்‌ போன ஆண்‌ மகனுக்கு) 

ஒரு குடும்பத்து ஆண்‌ மகன்‌ இன்னொருவருக்கு ஸ்வீகாரமாகி விட்டாலும்‌ 
தன்‌ உடன்‌ பிறந்த சகோதரனின்‌ பூர்வ கோத்திர சகோதரன்‌) மரணத்துக்கு ஒரு 
நாள்‌ தீட்டு உண்டு 

200.12) ஒரு நாள்‌ தீட்டு (பெண்களுக்கு):- 

மணமாகி விட்ட பெண்‌ புகுந்த வீட்டுக்குச்‌ சென்றதும்‌ அவர்கள்‌ கோத்திரத்தை 
சார்ந்தவள்‌ ஆகி விடுவதினால்‌ பிறந்த வீட்டின்‌ ஒரு சில தீட்டுக்கள்‌ மட்டுமே 
உண்டு. திருமணம்‌ ஆகி புகுந்த வீட்டுக்கு சென்று விட்ட பெண்களுக்கு பிறந்த 
வீட்டில்‌ கீழ்‌ கண்டவர்கள்‌ மரணத்தினால்‌ ஒரு நாள்‌ தீட்டு உள்ளது. 

தந்‌ைத வழி பெரியப்பா மற்றும்‌ சித்தப்பா (பித்ருவ்யன்‌ என்பார்கள்‌) 


தந்தை வழி அத்தை (தந்தையின்‌ சகோதரியை அத்தை அதாவது 
பித்ருபகிநீ என்பார்கள்‌) 


தந்‌ைத வழி பெரியப்பா மற்றும்‌ சித்தப்பா மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 
தந்தை வழி அத்தை மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 


ஸ்பத்னீ மாதாக்களின்‌ மகன்கள்‌ (அவர்களை :பின்னோதர சகோதரர்கள்‌: 
அதாவது தனது தந்தை மூலம்‌ மாற்றாம்‌ தாய்க்கு பிறந்த ஆண்கள்‌ என்பார்கள்‌) 


ஸ்பத்னீ மாதாக்களின்‌ மகள்கள்‌ (அவர்களை பின்னோதர சகோதரிகள்‌: 
அதாவது தனது தந்தை மூலம்‌ மாற்றாம்‌ தாய்க்கு பிறந்த பெண்கள்‌ என்பார்கள்‌) 


ஸ்பத்னீ மாதாவின்‌ சகோதரர்கள்‌ 
ஸ்பத்னீ மாதாவின்‌ சகோதரிகள்‌ 
ஸூபத்னீ மாதாவின்‌ மகன்களின்‌ மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 


ஸூபத்னீ மாதாவின்‌ மகள்களின்‌ மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 


122 











மரணம்‌ - ஆத்மாவின்‌ பயணமும்‌ அதன்‌ சடங்குகளும்‌ 
ஸூபத்னீ மாதாவின்‌ சகோதரிகளின்‌ மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 
ஸூபத்னீ மாதாவின்‌ சகோதரர்களின்‌ மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ 
ஸூபத்னீ மாதாக்களின்‌ தாய்‌ மற்றும்‌ தந்தை 

200.13) ஸ்நானத்‌ தீட்டு 


சகோதரியின்‌ கணவர்கள்‌ மரணம்‌ அடைந்தால்‌ அந்த சகோதரியின்‌ 
சகோதரர்களுக்கு ஸ்நானத்‌ தீட்டு 


அதே போல சகோதரியின்‌ சகோதரிகள்‌ மரணம்‌ அடைந்தாலும்‌ அந்த 
சகோதரியின்‌ சகோதரர்களுக்கு ஸ்நானத்‌ தீட்டு 


ஒருவர்‌ வீட்டு மாப்பிள்ளை இறந்தால்‌ மாமனார்‌ மற்றும்‌ மாமியாருக்கு 
ஸ்நானத்‌ தீட்டு 


அத்தையின்‌ கணவர்‌ இறந்தால்‌ (அத்திம்பேர்‌) மருமகன்களுக்கு (அத்தையின்‌ 
சகோதரர்களது மகன்கள்‌) ஸ்நானத்‌ தீட்டு 


மாமாக்களின்‌ (தாயாரின்‌ சகோதரர்கள்‌) மகன்கள்‌ இறந்தால்‌ 
மருமகன்களுக்கு ஸ்நானத்‌ தீட்டு 


(கட்டுரை முடிந்தது) 








123 








